Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


Kx * 


விவிலியம்‌ /பழைய ஏற்பாடு 
புத்தகம்‌ 3. லேவியர்‌ 


KKK 


Holy Bible - Old Testament 
Book 3 - Leviticus 
(in Tamil, TSCII format) 


x k k 


Etext in Tamil Script - TSCII format (v. 1.7) 

Our sincere thanks to Rev.Fr. Adaikalarasa, SDB of the Don Bosco Mission, Madurai 
for providing us with the "bamini" Tamil font e-versionof this work and for his help i 
in proof-reading of the TSCII version. 

Etext preparationin pdf, html versions : Dr. K. Kalyanasundaram, Lausanne, Switzerland 


This pdf file is based on TSCInaimathi font embedded in the file. Hence this file can be 
viewed and printed on all computer platforms: Windows, Macintosh and Unix 
without the need to have the font installed in your computer. 


© Project Madurai 2006 
You are welcome to freely distribute this file, provided this header page is kept intact. 


விவிலியம்‌ /பழைய ஏற்பாடு 
புத்தகம்‌ 3. லேவியர்‌ 


அதிகாரம்‌ 1 


1. ஆண்டவர்‌ மோசேயை அழைத்துச்‌ சந்திப்புக்‌ கூடாரத்திலிருந்து அவரோடு பேசினார்‌. 

2. இஸ்ரயேல்‌ மக்களோடு நீ பேசி அவர்களுக்குச்‌ சொல்ல வேண்டியது: உங்களில்‌ ஒருவர்‌ 
ஆண்டவருக்கு நேர்ச்சை செலுத்த வந்தால்‌, மாட்டு மந்தையிலிருந்தோ ஆட்டு 
மந்தையிலிருந்தோ கால்நடையை ஒப்புக்கொடுப்பார்‌. 

3. அவரது நேர்ச்சை எரிபலி எனில்‌, மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட, பழுதற்ற ஒரு 
காளையை அவர்‌ படைக்கவேண்டும்‌. ஆண்டவர்‌ திருமுன்‌ ஏற்புடையதாகுமாறு, அதைச்‌ சந்திப்புக்‌ 
கூடார நுழைவாயிலில்‌ அவர்‌ படைக்கட்டும்‌. 


4. அவர்‌ எரிபலியின்‌ தலைமேல்‌ தம்‌ கையை வைப்பார்‌. அது அவருடைய பாவத்திற்கு 
கழுவாயாக ஏற்றுக்கொள்ளப்படும்‌. 
5: அந்த இளம்‌ காளையை அவர்‌ ஆண்டவர்‌ திருமுன்‌ அடிப்பார்‌. ஆரோனின்‌ புதல்வராகிய 


குருக்கள்‌ அதன்‌ இரத்தத்தைக்‌ கொண்டு வந்து, சந்திப்புக்‌ கூடார நுழைவாயிலில்‌ இருக்கும்‌ 
பலிபீடத்தின்‌ மேல்‌ சுற்றிலும்‌ தெளிப்பர்‌. 

6. பின்பு, அவர்‌ எரிபலியைத்‌ தோலுரித்துப்‌ பகுதி பகுதியாகத்‌ துண்டிப்பார்‌. 

7. ஆரோனின்‌ புதல்வராகிய குருக்கள்‌ பலிபீடத்தின்மேல்‌ தழல்‌ இட்டு அந்நெருப்பின்மேல்‌ 
விறகுக்‌ கட்டைகளை அடுக்குவர்‌. 


8. ஆரோனின்‌ புதல்வராகிய குருக்கள்‌ துண்டங்களையும்‌ தலையையும்‌ கொழுப்பையும்‌ 
பலிபீடத்திலுள்ள நெருப்பில்‌ அடுக்கியிருக்கிற கட்டைகளின்மேல்‌ அடுக்கிவைப்பர்‌. 
9. அதன்‌ குடலையும்‌ கால்களையும்‌ தண்ணீரில்‌ கழுவி அவை எல்லாவற்றையும்‌ குருக்கள்‌ 


பலிபீடத்தின்மேல்‌ எரித்துவிடூவர்‌. நெருப்பாலான இது ஆண்டவர்‌ விரும்பும்‌ நறுமணமிக்க 
நெருப்புப்பலி ஆகும்‌. 


10. எரிபலிக்கான அவரது நேர்ச்சை ஆட்டுமந்தையிலுள்ள செம்மறி அல்லது வெள்ளாடாக 
இருந்தால்‌, அவர்‌ பழுதற்ற ஓர்‌ ஆட்டுக்‌ கிடாயைக்‌ கொண்டு வரவேண்டும்‌. 
11. ஆண்டவர்திருமுன்‌ பலிபீடத்தின்‌ வடபுறத்தில்‌ அதை அவர்‌ கொல்ல வேண்டும்‌. 


ஆரோனின்‌ புதல்வராகிய குருக்கள்‌ அதன்‌ இரத்தத்தைப்‌ பலிபீடத்தின்மேல்‌ சுற்றிலும்‌ 
தெளிப்பர்‌. 

12. அவர்‌ அதைப்‌ பகுதிகளாகத்‌ துண்டித்து, துண்டங்களோடு தலையையும்‌ கொழுப்பையும்‌ 
சேர்த்து வைப்பார்‌. பின்பு, குரு அவற்றைப்‌ பலிபீடத்திலுள்ள நெருப்பின்மேல்‌ இருக்கிற 
கட்டைகளின்மேல்‌ அடுக்கி வைப்பார்‌. 

13. அதன்‌ குடலும்‌ பின்னடந்தொடைகளும்‌ தண்ணீரால்‌ கழுவப்படும்‌. அவை அனைத்தையும்‌ 
பலிபீடத்தின்மேல்‌ குரு எரியூட்டூவார்‌. இது ஆண்டவர்‌ விரும்பும்‌ நறுமணமிக்க நெருப்பாலான 
எரிபலி ஆகும்‌. 

14. அவர்‌ ஆண்டவருக்குச்‌ செலுத்தும்‌ நேர்ச்சை பறவை எரிபலி எனில்‌, காட்டுப்‌ 
புறாக்களையாவது மாடப்புறாக்களையாவது நேர்ச்சையாகச்‌ செலுத்த வேண்டும்‌. 

15: அதைக்‌ குரு பலிபீடத்தண்டையில்‌ கொண்டுவந்து அதன்‌ தலையைத்‌ திருகி, 
பலிபீடத்தின்‌ எரித்து விடுவார்‌: அதன்‌ இரத்தத்தையோ பலிபீடத்தின்‌ பக்கத்தில்‌ சிந்த விடுவார்‌: 
16. அதன்‌ இரைப்பையையும்‌ இறகுகளையும்‌ அகற்றி, அவற்றைப்‌ பலிபீடத்திற்கருகில்‌ 
கிழக்குப்புறமாக சாம்பல்‌ இடுகிற இடத்தில்‌ எறிந்து விடூவார்‌: 

17. அதன்‌ இறக்கைகளைப்‌ பிடித்து இரண்டாக்காமல்‌ அதனைக்‌ கிழிப்பார்‌. அவ்வாறு 
கிழித்தபின்‌ குரு அதைப்‌ பலிப்டத்திலுள்ள நெருப்பில்‌ இருக்கிற கட்டைகளின்மேல்‌ 
எரியூட்டுவார்‌. இது ஆண்டவர்‌ விரும்பும்‌ நறுமணமிக்க நெருப்பாலான எரிபலி ஆகும்‌. 


அதிகாரம்‌ 2. 


1. ஒருவர்‌ ஆண்டவருக்கு நேர்ச்சையாக உணவுப்படையல்‌ செய்ய வந்தால்‌, அவர்‌ படையல்‌ 
மெல்லிய மாவாய்‌ இருக்கட்டும்‌. அவர்‌ அதன்‌ மேல்‌ எண்ணெய்‌ வார்த்து சாம்பிராணிப்‌ பொடி 
தூவி, 

2. அதை ஆரோனின்‌ புதல்வராகிய குருக்களிடம்‌ கொண்டு வருவார்‌. குரு அந்த எண்ணெய்‌, 
சாம்பிராணி கலந்த அந்த மாவில்‌ கை நிறைய எடுப்பார்‌. நினைவுப்‌ படையலாக அதைக்‌ குரு 
பலிபீடத்தின்‌ மேல்‌ எரிப்பார்‌. இது ஆண்டவர்‌ விரும்பும்‌ நறுமணமிக்க நெருப்புப்‌ பலி ஆகும்‌. 

3 உணவுப்‌ படையலில்‌ எஞ்சியது ஆரோனுக்கும்‌ அவன்‌ புதல்வருக்கும்‌ உரியது. 
ஆண்டவருக்கான நெருப்புப்பலிகளில்‌ அது மிகவும்‌ தூயது. 

4.  நேர்ச்சையாக அடுப்பிலே சுட்ட உணவுப்படையலைச்‌ செலுத்தினால்‌, அது எண்ணெயில்‌ 
பிசைந்த மெல்லியமாவில்‌ செய்த புளிப்பற்ற அதிரசங்களும்‌, எண்ணெயில்‌ தோய்த்த 
அடைகளுமாய்‌ இருக்கட்டும்‌. 


5. உனது நேர்ச்சை தட்டையான சட்டியில்‌ சுட்ட உணவுப்படையலாக இருந்தால்‌, அது 
எண்ணெய்‌ வார்த்த புளிப்பற்ற மெல்லிய மாவால்‌ செய்யப்பட வேண்டும்‌. 

6. அதைத்‌ துண்டுகளாகப்‌ பிட்டு அதன்மேல்‌ எண்ணெய்‌ விட வேண்டும்‌, அது ஓர்‌ உணவுப்‌ 
படையல்‌. 

T: உனது நேர்ச்சை, சட்டியில்‌ செய்யப்படுகிற உணவுப்படையல்‌ எனில்‌, அது மெல்லிய 
மாவால்‌ எண்ணெயில்‌ செய்யப்படவேண்டும்‌. 

8. இம்முறையில்‌ செய்யப்பட்டவற்றை ஆண்டவருக்கு உணவுப்‌ படையலாகச்‌ செலுத்து 


வாயாக. அது குருவிடம்‌ வந்து சேரும்போது அவர்‌ அதைப்‌ பலிபீடத்துக்குக்‌ கொண்டு போவார்‌. 
9. குரு உணவுப்‌ படையலிலிருந்து நினைவுப்படையலைத்‌ தனித்தெடுத்துப்‌ பலிபீடத்தின்மேல்‌ 
ய்‌ இது ஆண்டவர்‌ விரும்பும்‌ நறுமணமிக்க நெருப்புப்பலி. 

உணவுப்படையலில்‌ எஞ்சியது ஆரோனுக்கும்‌ அவர்‌ புதல்வருக்கும்‌ உரியது. 
pom நெருப்பும்‌ பலிகளில்‌ இது மிகவும்‌ தூயது. 
11. ஆண்டவருக்குச்‌ செலுத்தும்‌ உணவுப்படையல்‌ எதுவும்‌ புளிப்பேறியதாய்ச்‌ 
செய்யப்படலாகாது. புளிக்காரம்‌, தேன்‌ எதையுமே ஆண்டவருக்கு நெருப்புப்பலியாக்க 
வேண்டாம்‌. 
12. அவற்றை, முதற்பலன்‌ படையலாக ஆண்டவருக்குச்‌ செலுத்தலாம்‌. ஆனால்‌, இவை இனிய 
நறுமணமாகப்‌ பலிபீடத்தில்‌ எரிக்கப்படலாகாது. 
13. நேர்ச்சையான எந்த உணவுப்படையலும்‌ உப்பிடப்பட வேண்டும்‌. உன்‌ உணவுப்‌ படையலில்‌ 
கடவுளின்‌ உடன்படிக்கையாகிய உப்பைக்‌ குறையவிடாமல்‌ உன்‌ நேர்ச்சைகள்‌ அனைத்தோடும்‌ 
உப்பையும்‌ படைப்பாயாக. 
14. முதற்பலன்களின்‌ உணவுப்‌ படையலை ஆண்டவருக்கு செலுத்தினால்‌, அறுவடையான 
கதிர்களை நெருப்பில்‌ வாட்டி உதிர்த்து, உன்‌ முதற்பலன்களின்‌ உணவுப்‌ படையலாகச்‌ செலுத்த 
வேண்டும்‌. 
15. அதன்மேல்‌ எண்ணெய்‌ ஊற்றிச்‌ சாம்பிராணி போடவேண்டும்‌. இதுவும்‌ ஓர்‌ உணவுப்‌ 
படையலே. 
16. உதிர்க்கப்பட்டவற்றிலும்‌ எண்ணெயிலுமிருந்து நினைவுப்‌ படையலுக்கான பகுதியை குரு 
எடுத்துச்‌ 
சாம்பிராணியோடு எரித்து விடுவார்‌. இது ஆண்டவருக்கான நெருப்புப்பலி. 


அதிகாரம்‌ 3. 
1. ஒருவரது நேர்ச்சை நல்லுறவுப்‌ பலியாய்‌ இருந்தால்‌, அது அவரது மாட்டு மந்தையிலிருந்து 


எடுத்துச்‌ செலுத்தப்படும்‌. காளையாகவோ பசுவாகவோ இருந்தால்‌, அவர்‌ பழுதற்ற ஒன்றை 
ஆண்டவருக்கு முன்பாகக்‌ கொண்டு வருவார்‌. 


2. நேர்ச்சையின்‌ தலைமேல்‌ அவர்‌ தம்‌ கையை வைத்துச்‌ சந்திப்புக்கூடாரத்தின்‌ 
நுழைவாயிலில்‌ அதனைக்‌ கொல்லவேண்டும்‌. அப்போது ஆரோனின்‌ புதல்வராகிய குருக்கள்‌ 
அதன்‌ இரத்தத்தைப்‌ பலிபீடத்தின்மேல்‌ சுற்றிலும்‌ தெளிப்பர்‌. 

3. நல்லுறவுப்‌ பலியிலிருந்து அவர்‌ ஆண்டவருக்கு நெருப்புப்பலியாகக்‌ குடல்களைச்‌ செலுத்த 
வேண்டியது: அவற்றைச்‌ சுற்றிலுமுள்ள கொழுப்பு முழுவதும்‌ 


4. இரு சிறுநீரகங்களும்‌ அவற்றின்மேல்‌ சிறு குடல்களிடத்தில்‌ இருக்கும்‌ கொழுப்பும்‌ 
சிறுநீரகங்களோடு கல்லீரலின்‌ மேல்‌ இருக்கிற கல்லும்‌ ஆகும்‌. 
5. ஆரோனின்‌ புதல்வர்‌ அதைப்‌ பலிபீடத்தில்‌ நெருப்பின்‌ மீது உள்ள கட்டைகளில்‌ 


ஏற்கெனவே வைத்திருக்கும்‌ எரிபலியோடூ எரிப்பர்‌. அது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க 
நெருப்புப்பலி ஆகும்‌. 

6. ஒருவர்‌ ஆண்டவருக்கு நேர்ச்சையாக நல்லுறவுப்‌ பலியைத்‌ தம்‌ ஆட்டூ மந்தையிலிருந்து 
செலுத்தினால்‌, அது பழுதற்ற கிடாயாகவோ ஆடாகவோ இருக்கட்டும்‌. 

7. ஒருவர்‌ நேர்ச்சையாக ஆட்டைச்‌ செலுத்தினால்‌, அதை ஆண்டவர்‌ திருமுன்‌ கொண்டு வந்‌ 

8. நேர்ச்சையின்‌ தலைமேல்‌ அவர்‌ தம்‌ கையை வைத்து, சந்திப்புக்‌ கூடாரத்தின்‌ முன்பாக 
அதனைக்‌ கொல்லவேண்டும்‌. ஆரோனின்‌ புதல்வர்‌ அதன்‌ இரத்தத்தைப்‌ பலிபீடத்தின்‌ மேல்‌ 
சுற்றிலும்‌ தெளிப்பர்‌. 

9. நல்லுறவுப்‌ பலியிலிருந்து அவர்‌ ஆண்டவருக்கு நெருப்புப்‌ பலியாகச்‌ செலுத்துவது, அதன்‌ 
கொழுப்பும்‌, முதுகெலும்பின்‌ அருகில்‌ வெட்டியெடுத்த கொழுப்பு வாலும்‌ குடல்களை மூடிய 
கொழுப்பும்‌, அவற்றைச்‌ சுற்றியுள்ள கொழுப்பு முழுவதும்‌, 


10. இரு சிறுநீரகங்களும்‌, அவற்றின்மேல்‌ இடுப்பையொட்டி உள்ள கொழுப்பும்‌, 
சிறுநீரகங்களை அடுத்து கல்லீரலின்மேல்‌ உள்ள சவ்வும்‌ ஆகும்‌. 
11. இவற்றைக்‌ குருக்கள்‌ பலிபீடத்தின்மேல்‌ எரிப்பர்‌. இது ஆண்டவருக்கு உகந்த 


நெருப்புப்பலி உணவாகும்‌. 

12.  நேர்ச்சையாக ஒருவர்‌ வெள்ளாட்டுக்‌ கிடாயைச்‌ செலுத்தினால்‌, அதை அவர்‌ ஆண்டவர்‌ 
திருமுன்‌ கொண்டுவந்து 

13. அதன்‌ தலைமேல்‌ தம்‌ கையை வைத்துச்‌ சந்திப்புக்‌ கூடாரத்திற்கு முன்பாக அதைக்‌ 
கொல்வார்‌. ஆரோனின்‌ புதல்வர்‌ அதன்‌ இரத்தத்தைப்‌ பலிபீடத்தின்மேல்‌ சுற்றிலும்‌ தெளிப்பர்‌. 
14. நல்லுறவுப்‌ பலியிலிருந்து அவர்‌ ஆண்டவருக்கு நெருப்புப்‌ பலியாகச்‌ செலுத்த வேண்டியது 
: குடல்களை மூடிய கொழுப்பும்‌ அவற்றைச்‌ சுற்றியுள்ள கொழுப்பு முழுவதும்‌, 

15. இரு சிறுநீரகங்களும்‌ அவற்றின்‌ மேல்‌ சிறு குடல்களினிடத்தில்‌ இருக்கிற கொழுப்பும்‌ 
சிறுநீரகங்களோடு கல்லீரல்மேல்‌ இருக்கிற சவ்வும்‌ ஆகும்‌. 

16. குருக்கள்‌ பலிபீடத்தின்மேல்‌ அவற்றை எரிப்பர்‌. இது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க 
நெருப்புப்பலி உணவாகும்‌. 

17.  கொழுப்பையோ இரத்தத்தையோ நீங்கள்‌ உண்ணலாகாது. இது உங்கள்‌ உறைவிடம்‌ 
எங்கும்‌ தலைமுறைதோறும்‌ உங்களுக்கு மாறாத நியமமாக விளங்கும்‌. 


அதிகாரம்‌ 4. 


1. ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

2. É இஸ்ரயேல்‌ மக்களிடம்‌ அறிவிக்க வேண்டியது: ஒருவர்‌ அறியாமையினால்‌ ஆண்டவரின்‌ 
கட்டளைகளில்‌ ஒன்றையேனும்‌ மீறிப்‌ பாவம்‌ செய்தால்‌ அவர்‌ செய்யவேண்டியது: 

3. அருள்பொழிவு பெற்ற குரு பாவம்‌ செய்து மக்கள்மீது குற்றப்பழி வந்தால்‌, தான்‌ செய்த 
பாவத்தை முன்னிட்டுப்‌ பழுதற்ற ஓர்‌ இளங்காளையைப்‌ பாவம்‌ போக்கும்‌ பலியாக 
ஆண்டவருக்குச்‌ செலுத்துவாராக. 

4. சந்திப்புக்‌ கூடார நுழைவாயிலில்‌, ஆண்டவர்‌ திருமுன்‌ அதைக்கொண்டூ வந்து, அதன்‌ 
தலைமேல்‌ தன்‌ கையை வைத்து ஆண்டவர்‌ திருமுன்‌ அதைக்‌ கொல்வார்‌. 

5. அருள்பொழிவு பெற்ற குரு அந்தக்‌ காளையின்‌ இரத்தத்தில்‌ கொஞ்சம்‌ எடுத்து அதைச்‌ 
சந்திப்புக்‌ கூடாரத்திற்குள்‌ கொண்டுவந்து, 


6. அந்த இரத்தத்தில்‌ தன்‌ விரலைத்‌ தோய்த்துத்‌ தூயகத்தின்‌ தொங்குதிரைக்கு எதிரே 
ஆண்டவர்‌ திருமுன்‌ ஏழுமுறை தெளிப்பாராக. 

7. குரு அந்த இரத்தத்தில்‌ கொஞ்சம்‌ எடுத்துச்‌ சந்திப்புக்‌ கூடாரத்தில்‌ ஆண்டவர்‌ திருமுன்‌ 
இருக்கும்‌ நறுமணத்தூப பீடக்கொம்புகளில்‌ பூசுவார்‌. காளையின்‌ எஞ்சிய இரத்தம்‌ முழுவதையும்‌ 
சந்திப்புக்‌ கூடார நுழைவாயிலில்‌ இருக்கும்‌ எரிபலி அடித்தளத்தில்‌ ஊற்றுவார்‌. 


8. பாவம்‌ போக்கும்‌ பலிக்காளையின்‌ எல்லாக்‌ கொழுப்பையும்‌ குடல்களைச்‌ சுற்றியுள்ள 
கொழுப்பையும்‌ அவற்றின்‌ மேலுள்ள கொழுப்பு முழுவதையும்‌ எடுப்பார்‌. 

9. மேலும்‌ இரு சிறுநீரகங்கள்‌, அவற்றின்மேல்‌ இடுப்பையொட்டி உள்ள கொழுப்பு, 
சிறுநீரகங்களை அடுத்துக்‌ கல்லீரலின்மேல்‌ உள்ள சவ்வு ஆகியவற்றை 

10. நல்லுறவுப்‌ பலிக்‌ காளையிலிருந்து எடூப்பதுபோல எடுத்து, குரு அவற்றை 
எரிபலிபீடத்தின்மேல்‌ எரிப்பார்‌. 

11. காளையின்‌ தோலையும்‌ அதன்‌ இறைச்சியையும்‌ தலையையும்‌ கால்களையும்‌ 
குடல்களையும்‌ சாணத்தையும்‌ 

12. காளை முழுவதையும்‌ பாளையத்திற்கு வெளியே சாம்பல்‌ கொட்டுகிற தூய்மையான 


இடத்தில்‌ கொண்டுபோய்‌ விறகுக்கட்டைகளிட்டு நெருப்பால்‌ எரிக்க வேண்டும்‌. சாம்பல்‌ 
கொட்டும்‌ இடத்தில்‌ அனைத்தையும்‌ சுட்டெரிக்க வேண்டும்‌. 

13. இஸ்ரயேல்‌ மக்கள்‌ கூட்டமைப்பு முழுவதும்‌ அறியாமையினால்‌ தவறிழைத்து, அது அவர்கள்‌ 
கண்களுக்கு மறைவாய்‌ இருந்தாலும்‌, ஆண்டவரின்‌ கட்டளைகளை மீறி, தகாதன செய்து 
குற்றத்திற்கு உள்ளானால்‌, 

14. அவர்கள்‌ செய்தது பாவம்‌ எனத்‌ தெரியவரும்போது, ஓர்‌ இளங்காளையைச்‌ சபையார்‌ 
சந்திப்புக்‌ கூடாரத்திற்கு முன்பாகப்‌ பாவம்‌ போக்கும்‌ பலியாகக்‌ கொண்டூ வர வேண்டும்‌. 

15. மக்கள்‌ கூட்டமைப்பின்‌ பெரியோர்‌ அனைவரும்‌ ஆண்டவர்‌ திருமுன்‌ தம்‌ கைகளைக்‌ 
காளையின்‌ தலைமேல்‌ வைப்பார்கள்‌. ஆண்டவர்‌ திருமுன்‌ அந்தக்‌ காளை கொல்லப்படும்‌. 

16. அருள்பொழிவு பெற்ற குரு அதன்‌ இரத்தத்தில்‌ கொஞ்சம்‌ எடுத்து, சந்திப்புக்‌ 
கூடாரத்திற்குள்‌ கொண்டுவருவார்‌. 

17. குரு அந்த இரத்தத்தில்‌ தம்‌ விரலைத்‌ தோய்த்து ஆண்டவர்‌ திருமுன்‌ தொங்குதிரைக்கு 
முன்பாகத்‌ தெளிட்‌ ப்பார்‌. 

18. சந்திப்புக்‌ கூடாரத்தில்‌ ஆண்டவர்‌ திருமுன்‌ இருக்கும்‌ பலிபீடக்‌ கொம்புகளின்மேல்‌ அந்த 
இரத்தத்தில்‌ கொஞ்சம்‌ பூசி, எஞ்சிய இரத்தத்தை எல்லாம்‌ சந்திப்புக்கூடார நுழைவாயிலில்‌ 
இருக்கும்‌ எரிபலி பீடத்தின்‌ அடித்தளத்தில்‌ ஊற்றிவிடுவார்‌. 

19. காளையின்‌ கொழுப்பு முழுவதையும்‌ எடுத்துப்‌ பலிபீடத்தில்‌ எரிப்பார்‌. 

20. பாவம்‌ போக்கும்‌ பலிக்காளைக்குச்‌ செய்ததுபோல, இந்தக்‌ காளைக்கும்‌ செய்து, குரு 
அவர்களுக்குப்‌ பாவக்கழுவாய்‌ நிறைவேற்றுவார்‌. அப்பொழுது அவர்கள்‌ மன்னிப்புப்‌ பெறுவர்‌. 

21. முன்னைய காளையை எரித்ததுபோல இதையும்‌ பாளையத்திற்கு வெளியே கொண்டு 
போய்ச்‌ சுட்டெரிப்பாராக. இது சபையாருக்கான பாவம்போக்கும்‌ பலி. 

22. தலைவன்‌ ஒருவன்‌ தன்‌ கடவுளாகிய ஆண்டவரின்‌ கட்டளைகளில்‌ எதையாவது 
அறியாமையால்‌ மீறிப்பாவம்‌ செய்து குற்றத்திற்குள்ளானால்‌, 

23. தான்‌ செய்தது பாவமென்று அவனுக்குத்‌ தெரியவரும்போது, வெள்ளாடுகளில்‌ பழுதற்ற 
ஒரு கிடாயைப்‌ பலியாகக்‌ கொண்டு வருவான்‌. 

24. அந்த ஆட்டுக்கிடாயின்‌ தலைமேல்‌ அவன்‌ தன்‌ கையை வைத்து, எரிபலிப்பொருள்‌ 
வெட்டப்படும்‌ இடத்தில்‌, ஆண்டவருக்குமுன்‌ அந்தக்கிடாயைப்‌ பலிகொடுூப்பான்‌: இது பாவம்‌ 
போக்கும்‌ பலி. 


25. குரு பாவம்‌ போக்கும்‌ பலிஇரத்தத்தில்‌ சிறிது தம்விரலால்‌ எடுத்து எலிபலிபீடக்‌ 
கொம்புகளில்‌ பூசி, எஞ்சிய இரத்தத்தை அப்பீடத்தின்‌ அடித்தளத்தில்‌ ஊற்றிவிடுவார்‌. 
26. அதன்‌ கொழுப்பு முழுவதையும்‌ நல்லுறவுப்பலியின்‌ கொழுப்புக்குச்‌ செய்வதுபோல, 


பலிபீடத்தின்மேல்‌ எரித்துவிடுவார்‌. குரு அவனுக்காகப்‌ பாவக்கழுவாய்‌ நிறைவேற்றுவார்‌: அவன்‌ 
மன்னிப்புப்‌ பெறுவான்‌. 

27. பொதுமக்களின்‌ ஒருவர்‌ ஆண்டவரின்‌ கட்டளைகளில்‌ எதையாவது அறியாமையால்‌ மீறிப்‌ 
பாவம்‌ செய்து குற்றத்திற்குள்ளானால்‌, 


28. தாம்‌ செய்தது பாவம்‌ என்று அவருக்குத்‌ தெரியவரும்போது, அவர்‌ செய்த பாவத்தை 
முன்னிட்டு, பழுதற்ற ஒரு வெள்ளாட்டுப்‌ பெண்‌ குட்டியைப்‌ பலியாகக்‌ கொண்டு வருவார்‌. 

29. பாவம்‌ போக்கும்‌ பலியின்‌ தலைமேல்‌ தம்‌ கையை வைத்து, எரிபலியிடும்‌ இடத்தில்‌ அந்தப்‌ 
பாவம்‌ போக்கும்‌ பலியாட்டை அடிப்பார்‌. 

30. குரு அதன்‌ இரத்தத்தில்‌ சிறிது தம்‌ விரலால்‌ எடுத்து, எரிபலிபீடக்‌ கொம்புகளில்‌ பூசி, 
எஞ்சிய இரத்தத்தை அப்பீடத்தின்‌ அடித்தளத்தில்‌ ஊற்விவிடுவார்‌. 

31. அதன்‌ கொழுப்பு முழவதையும்‌ நல்லுறவு பலியிலுள்ள கொழுப்பைப்‌ போன்று எடுத்துப்‌ 
பலிபீடத்தின்‌ மேல்‌ ஆண்டவர்‌ விரும்பும்‌ நறுமணமாக குரு எரித்துப்‌ பாவக்கழுவாய்‌ 
நிறைவேற்றுவார்‌. அந்த மனிதரும்‌ மன்னிப்புப்‌ பெறுவார்‌. 

32.  பாவக்கழுவாய்‌ பலியாக அவர்‌ ஓர்‌ ஆட்டுக்‌ குட்டியைக்‌ கொண்டு வந்தால்‌ அது பழுதற்ற 
பெண்‌ ஆட்டுக்‌ குட்டியாக இருக்கவேண்டும்‌. 


33. அந்தப்‌ பாவம்போக்கும்‌ பலிப்பொருளின்‌ தலைமீது தம்‌ கையை வைத்து எரிபலியை 
அடிக்க வேண்டும்‌. அதே இடத்தில்‌, இப்பாவம்‌ போக்கும்‌ பலியையும்‌ அடிக்க வேண்டும்‌. 
34. குரு அந்தப்‌ பாவம்போக்கும்‌ பலியின்‌ இரத்தத்தில்‌ சிறிது தம்‌ விரலால்‌ எடுத்து 


எரிபலிபீடக்‌ கொம்புகளின்மேல்‌ பூசி, எஞ்சிய இரத்தம்‌ முழுவதையும்‌ பலிபீடத்தின்‌ 
அடித்தளத்தில்‌ ஊற்றிவிடுவார்‌. 

35. அதன்‌ கொழுப்பு முழுவதையும்‌ நல்லுறவுப்‌ பலிக்கிடாயின்‌ கொழுப்பை எடுப்பது போன்று 
எடுத்து, எரிபலிபீடத்தின்மேல்‌ ஆண்டவருக்கான நெருப்புப்பலி போல எரித்துவிடூவார்‌. 
இவ்வாறாக அந்த மனிதர்‌ செய்த பாவத்திற்குக்‌ குரு பாவக்‌ கழுவாய்‌ நிறைவேற்றுவார்‌: அவரும்‌ 
மன்னிப்புப்‌ பெறுவார்‌. 


அதிகாரம்‌ 5. 


1. ஒருவர்‌ ஒரு காரியத்தைக்‌ கண்டோ கேட்டோ அதற்குச்‌ சாட்சியாளராய்‌ இருந்தும்‌, அது 
பற்றிச்‌ சான்று கூறப்‌ பணிக்கும்‌ பொதுக்கட்டளையைக்‌ கேட்டும்‌, அதை அறிவிக்காமல்‌ இருந்து 
பாவத்திற்கு உட்பட்டால்‌, அவரே இத்தீச்செயலுக்குப்‌ பொறுப்பாவார்‌. 
2. ஒருவர்‌ தீட்டான எதையும்‌-செத்துத்‌ தீட்டான காட்டு விலங்கையோ, செத்துத்‌ தீட்டான 
கால்நடையையோ, செத்துத்‌ தீட்டான ஊர்வனவற்றையோ-தெரியாமல்‌ தொட்டூவிட்டாலும்‌ 
அவர்‌ தீட்டுப்பட்டவரே. அவர்‌ குற்றவாளி ஆவார்‌. 
3. மேலும்‌ எத்தகைய தூய்மைக்கேட்டினாலும்‌ தீட்டுப்பட்ட ஒரு மனிதரை ஒருவர்‌ அறியாமலே 
தொட்டு, பின்பு அதை அறிந்துகொண்டாலும்‌ அவரும்‌ குற்றவாளியே. 
4. தீமை செய்வதற்கோ நன்மை செய்வதற்கோ, எக்காரியத்திலும்‌ ஒருவர்‌ சிந்திக்காமல்‌ 
வாய்விட்டு ஆணையிட்டபின்னர்‌, தாம்‌ அறியாமல்‌ பதற்றத்தில்‌ ஆணையிட்டு விட்டதாக அவர்‌ 
உணர்ந்தால்‌, இக்காரியத்தினாலும்‌ அவர்‌ குற்றவாளியே. 
5. மேற்குறிப்பிட்டவைகளில்‌ அவர்‌ தவறிழைத்தவராகக்‌ காணப்படும்போது தாம்‌ இழைத்த 
PRSE அறிக்கையிட்டு, 

பாவம்போக்கும்‌ பலிப்பொருளை ஆண்டவருக்குக்‌ கொண்டுவரவேண்டும்‌. ஆட்டு 
NO ede பிடித்த ஒரு பெண்‌ ஆட்டையோ, செம்மறியாட்டுக்‌ குட்டியையோ, 
வெள்ளாட்டுக்‌ குட்டியையோ பாவம்போக்கும்‌ பலியாகக்‌ கொண்டுவர வேண்டும்‌. அவருக்காகக்‌ 
குரு அவரது பாவம்‌ நீங்குவதற்குப்‌ பாவக்‌ கழுவாய்‌ நிறைவேற்றுவார்‌. 
[a அவர்‌ தம்‌ குற்றப்பழியை அகற்ற, ஆட்டுக்குட்டி கொண்டுவர இயலாதிருந்தால்‌, இரு 
காட்டுப்‌ புறாக்களையோ, இரு புறாக்குஞ்சுகளையோ கொண்டு வந்து, ஒன்றைப்‌ 
பாவம்போக்கும்‌ பலியாகவும்‌ மற்றொன்றை எரிபலியாகவும்‌ ஆண்டவருக்குச்‌ செலுத்த, 
8. அவற்றைக்‌ குருவிடம்‌ கொண்டுவர வேண்டும்‌. குரு முதலில்‌ பாவம்‌ போக்கும்‌ பலிக்கு 
உரியதை எடுத்து அதன்‌ கழுத்தைத்‌ திருகித்‌ தலையைத்‌ துண்டிக்காமல்‌ வைக்க வேண்டும்‌. 
9. பாவம்‌ போக்கும்‌ பலியின்‌ இரத்தத்தில்‌ கொஞ்சம்‌ எடுத்து பலிபீட ஓரங்களைச்‌ சுற்றிலும்‌ 
தெளித்து எஞ்சிய இரத்தத்தைப்‌ பலிபீடத்தின்‌ அடியில்‌ வடியவிடவேண்டும்‌. இது பாவம்‌ 
போக்கும்‌ பலி. 


10. இரண்டாவதை ஒழுங்குமுறைப்படி அவர்‌ எரிபலிக்கெனச்‌ செலுத்தவேண்டும்‌. அவர்‌ செய்த 
பாவம்‌ நீங்கக்‌ குரு பாவக்கழுவாய்‌ நிறைவேற்றுவார்‌: அவரும்‌ மன்னிப்புப்‌ பெறுவார்‌. 

11. இரண்டு காட்டுப்‌ புறாக்களையாவது புறாக்குஞ்சுகளையாவது கொண்டு வர 
இயலாதிருந்தால்‌ குற்றவாளி தாம்‌ செய்த குற்றத்தினிமித்தம்‌ தாம்‌ படைக்கும்‌ 
காணிக்கைக்கென இருபதுபடி அளவு மிருதுவான மாவில்‌ பத்தில்‌ ஒருபங்கைக்‌ 
கொண்டுவருவாராக. அதன்‌ மேல்‌ எண்ணெயோ சாம்பிராணியோ இடலாகாது. ஏனெனில்‌ அது 
பாவம்‌ போக்கும்‌ பலி. 

12. அது குருவிடம்‌ கொண்டு வரப்படவேண்டும்‌. குரு நினைவுப்பங்காக ஒரு கைப்பிடி நிறைய 
எடுத்து ஆண்டவரின்‌ நெருப்புப்பலிகளோடு பலிபீடத்தின்‌ மேல்‌ எரிக்க வேண்டும்‌. இது பாவம்‌ 
போக்கும்‌ பலி. 

13. இவ்வாறு, குரு இத்தகைய பாவங்களில்‌ ஒன்றைச்‌ செய்தவருக்காகப்‌ பாவக்‌ கழுவாய்‌ 
நிறைவேற்றுவாராக. அப்போது அவர்‌  மன்னிப்புப்பெறுவார்‌. எஞ்சியது உணவுப்‌ 
படையலைப்போல குருவைச்‌ சேரும்‌. 

14. ஆண்டவா மோசேயிடம்‌ கூறியது: 

15. ஒருவர்‌ ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவற்றில்‌ ஒழுங்கை மீறி அறியாமல்‌ தவறிழைத்தால்‌, 
அவர்‌ பழுதற்ற ஓர்‌ ஆட்டூக்கிடாயை ஆண்டவருக்குத்‌ தம்‌ குற்றப்பழி நீக்கும்‌ பலியாகக்‌ கொண்டு 
வருவாராக. அது திருத்தலச்‌ செக்கேல்‌ கணக்குக்கேற்ப நீ விதிக்குமளவு மதிப்புடையதாய்‌ 
இருக்கவேண்டும்‌. 

16. அர்ப்பணித்தவற்றில்‌ தவறிழைத்தால்‌, ஈட்டுத்‌ தொகையோடூ ஐந்தில்‌ ஒரு பங்கு 
அதிகமாக்கிக்‌ கொடுக்க வேண்டும்‌. அதைக்‌ குருவிடமே கொடுக்க வேண்டும்‌. குரு 
பாவக்கழுவாய்‌ செய்து குற்றம்‌ போக்கும்‌ பலியான ஆட்டுக்கிடாயை அவருக்காகப்‌ 
பலியிடவேண்டும்‌. அப்பொழுது அவர்‌ மன்னிப்புப்பெறுவார்‌. 

17. ஆண்டவரின்‌ கட்டளைகளின்படி, செய்யக்கூடாதென்று விலக்கப்பட்ட ஒன்றை ஒருவர்‌ 
செய்து பாவத்திற்கு உள்ளானால்‌, அவர்‌ அறியாமல்‌ செய்தாலும்கூட, அவர்‌ குற்றவாளியே. 
அத்தீச்செயலுக்கு அவரே பொறுப்பாவார்‌. 

18. அவர்‌ நீ விதிக்கும்‌ மதிப்பிற்கு ஏற்ப, பழுதற்ற ஓர்‌ ஆட்டுக்கிடாயை ஆட்டு மந்தையிலிருந்து 
பிடித்து அதைக்‌ குற்றப்பழி நீக்கும்‌ பலியாகக்‌ குருவிடம்‌ கொண்டு வருவார்‌. அவர்‌ அறியாமல்‌ 
செய்த பிழைக்காகக்‌ குரு அவருக்கெனக்‌ கறைநீக்கம்‌ செய்வார்‌. அது அவருக்கு 
மன்னிக்கப்படும்‌. 

19. அது குற்றப்பழி நீக்கும்‌ பலி. அவர்‌ ஆண்டவருக்கு எதிராகவே குற்றம்‌ செய்துள்ளார்‌. 


அதிகாரம்‌ 6. 


1. ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ உரைத்தது: 

2. தம்மிடம்‌ கொடுக்கப்பட்டிருந்த அல்லது பணையமாய்‌ வைக்கப்பட்டிருந்த பொருளை 
ஒருவர்‌ தம்‌ இனத்தாரிடமிருந்து ஏமாற்றி எடுத்துக்‌ கொண்டோ, அவரிடமிருந்து ஒரு 
பொருளைத்‌ திருடிக்கொண்டோ, தம்‌ இனத்தாரை ஒடுக்கிப்‌ பறித்துக்‌ கொண்டோ, 

3. காணாமற்போனதைக்‌ கண்டெடுத்தும்‌ அதை மறுத்துப்‌ பொய்யாணையிட்டோ- இவற்றைப்‌ 
போன்ற பாவத்திற்கு உட்பட்டு, ஆண்டவருக்குத்‌ துரோகம்‌ செய்தால்‌, 

4. அவர்‌ பாவத்திற்கு உட்பட்டு, குற்றப்பழி உடையவராய்‌ இருப்பார்‌. அவர்‌ தாம்‌ 
திருடிக்கொண்டதையோ, ஒடக்கிப்‌ பறித்துக்கொண்டதையோ தம்மிடம்‌ கொடுூக்கப்பட்டி ருந்த 
பொருளையோ காணாமற்போய்த்‌ தாம்‌ கண்டெடுத்ததையோ 

3. பொய்‌ ஆணையிட்டுப்‌ பெற்றுக்கொண்டதையோ- இவை அனைத்தையும்‌ திருப்பிக்‌ 
கொடுக்க வேண்டும்‌. அந்த முதலை முழுமையாகக்‌ கொடுப்பதோடு, அதன்‌ ஐந்தில்‌ 
ஒருபங்கைசச்‌ சேர்த்துக்‌ குற்றப்பழி நீக்கும்‌ பலிநாளில்‌ உரியவருக்குக்‌ கொடுக்க வேண்டும்‌. 

6. குற்றப்பழி நீக்கும்‌ பலியாக நீ விதிக்கும்‌ மதிப்பிற்குச்‌ சரியாகப்‌ பழுதற்ற ஓர்‌ 
ஆட்டுக்கிடாயை ஆண்டவருக்குச்‌ செலுத்தும்படி குற்றப்பழி நீக்கும்‌ பலியாக குருவிடம்‌ 
செலுத்தவேண்டும்‌. 


7. அப்பொழுது குரு ஆண்டவருக்கு முன்பாகக்‌ கறை நீக்கம்‌ செய்வார்‌: இவற்றுள்‌ 
எதையேனும்‌ செய்து குற்றத்திற்கு உள்ளானால்‌, அது மன்னிக்கப்பெறும்‌. 

8. ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ உரைத்தது: 

9, ஆரோனுக்கும்‌ அவன்‌ புதல்வருக்கும்‌ நீ கட்டளையிட்டூச்‌ சொல்லவேண்டியது: எரிபலி 
பற்றிய சட்டம்‌ இதுவே: இரவு முழுவதும்‌ காலைவரையும்‌ பலிபீடத்தின்‌ நெருப்பின்‌ மேல்‌ எரிபலி 
இருக்க வேண்டும்‌. பலிபீடத்தின்மேல்‌ நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கவேண்டும்‌. 

10. குரு தன்‌ நார்ப்பட்டு அங்கியை அணிந்து தன்‌ நார்ப்பட்டு உள்ளாடையை இடுப்பில்‌ 
கட்டிக்கொள்ளவேண்டும்‌: பலிபீடத்தின்மேல்‌ நெருப்பில்‌ எரித்த எரிபலியின்‌ சாம்பலை எடுத்துப்‌ 
பலிபீடத்திற்கருகே கொட்டவேண்டும்‌: 


11. பின்னர்‌ தன்‌ உடைகளை மாற்றி வேறு ஆடைகள்‌ அணிந்துகொண்டு அந்தச்‌ சாம்பலைப்‌ 
பாளையத்திற்கு வெளியே தூய்மையான இடத்தில்‌ கொண்டுபோய்க்‌ கொட்ட வேண்டும்‌. 
12. பலிபீடத்தின்மேல்‌ இருக்கிற நெருப்போ அணையாமல்‌ எரிந்து கொண்டே 


இருக்கவேண்டும்‌. காலைதோறும்‌ குரு அதன்மேல்‌ எரியும்படி கட்டைகளை வைத்து, அதன்மேல்‌ 
எரிபலியை அடுக்கி அவற்றின்‌ மீது நல்லுறவுப்‌ பலிகளின்‌ கொழுப்பை இட்டு எரிக்கவேண்டும்‌: 
15. பலிபீடத்தின்மேல்‌ நெருப்பு எப்போதும்‌ எரிந்து கொண்டே இருக்க வேண்டும்‌. அது 
ஒருபோதும்‌ அணைந்துவிடலாகாது. 
14. உணவுப்‌ படையல்‌ பற்றிய சட்டம்‌ இதுவே: ஆண்டவரின்‌ திருமுன்‌ அதைப்‌ 
பலிபீடத்திற்கெதி ரே ஆரோனின்‌ புதல்வர்‌ படைக்க வேண்டும்‌. 
15 அவர்கள்‌ உணவுப்படையலின்‌ மிருதுவான மாவிலும்‌ அதன்‌ எண்ணெயிலும்‌ 
உணவுப்படையலின்‌ மீதுள்ள எல்லாச்‌ சாம்பிராணியிலும்‌ ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து, அதை 
நினைவுப்படையலாகப்‌ பலிபீடத்தின்மேல்‌ எரிப்பர்‌. அது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க 
நினைவுப்பலியாகும்‌. 
16. எஞ்சியதை ஆரோனும்‌ அவன்‌ புதல்வரும்‌ உண்பர்‌. அதைப்‌ புளிப்பற்றதாகப்‌ புனிதத்‌ 
தலத்தில்‌ உண்பர்‌. சந்திப்புக்‌ கூடாரத்தின்‌ முற்றத்தில்‌ அதை உண்பர்‌. 
17. அதைப்‌ புளிப்பேற்றிச்‌ சுடவேண்டும்‌. எனக்குச்‌ செலுத்தும்‌ நெருப்புப்‌ பலிகளில்‌ அதை 
நான்‌ அவர்கள்‌ பங்காகக்‌ கொடுத்துள்ளேன்‌. அது பாவம்‌ போக்கும்‌ பலிபோலவும்‌ குற்றப்பழி 
நீக்கும்‌ பலிபோலவும்‌ மிகத்‌ தூயது. 
18. ஆரோனின்‌ பிள்ளைகளில்‌ ஆண்கள்‌ மட்டுமே அதை உண்ணவேண்டும்‌. இது 
தலைமுறைதோறும்‌ உங்களுக்கு மாறாக நியமமாய்‌ விளங்கும்‌. ஆண்டவருக்குச்‌ செலுத்தும்‌ 
நெருப்புப்‌ பலிகளில்‌ எதையும்‌ தொடுகிறவன்‌ தூயவனாய்‌ இருப்பான்‌. 
19. ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ உரைத்தது: 
20. ஆரோனும்‌ அவன்‌ புதல்வரும்‌ அருள்பொழிவு பெறுகின்ற நாளில்‌ அவனும்‌ அவன்‌ புதல்வரும்‌ 
ஆண்டவருக்குக்‌ கொண்டுவர வேண்டிய படையல்‌ இதுவே. இருபது படி அளவான மிருதுவான 
மாவில்‌ பத்தில்‌ ஒரு பங்கை எடுத்துக்‌ காலையில்‌ பாதியும்‌, மாலையில்‌ பாதியுமாக எந்நாளும்‌ 
உணவுப்படையலாக அளிக்க வேண்டும்‌. 
21. தட்டையான சட்டியில்‌ எண்ணெய்‌ விட்டு அதைச்‌ சுடவேண்டும்‌. சுட்ட பின்னர்‌ அதை 
எடுத்துப்‌ பத்துத்‌ துண்டுகளாக்கி ஆண்டவருக்கே உகந்த நறுமணமிக்க உணவுப்‌ படையலாக 
அளிக்க வேண்டும்‌. 
2 அவன்‌ புதல்வரில்‌ அவனுக்குப்பின்‌ அருள்பொழிவு பெறும்‌ குரு என்றென்றும்‌ மாறாத 
நியமமாக இதைப்படைக்க வேண்டும்‌. இது ஆண்டவருக்காக முழுவதும்‌ எரிக்கப்படும்‌. 
23. குருவின்‌ எந்த உணவுப்படையலும்‌ முழுவதும்‌ எரிக்கப்படவேண்டும்‌. அதை உண்ணலாகாது 
.24. ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ உரைத்தது: 
25. நீ ஆரோனிடமும்‌ அவன்‌ புதல்வரிடமும்‌ சொல்ல வேண்டியது: பாவம்‌ போக்கும்‌ பலி பற்றிய 
சட்டம்‌ இதுவே: எரிபலிக்குரியதும்‌ பாவம்‌ போக்கும்‌ பலிக்குரியதும்‌ பலியாக்கப்படுகிற 
DRE ஆண்டவர்‌ திருமுன்‌ அடிக்கப்படவேண்டும்‌. அது மிகத்‌ தூயது. 

பாவம்‌ போக்குவதற்கென அதைப்‌ படைக்கும்‌ குரு அதை உண்பார்‌. 
on nis முற்றமாகிய தூய தளத்தில்‌ அது உண்ணப்படவேண்டும்‌. 
2T அந்த இறைச்சியில்படுகிற எதுவும்‌ தூய்மையானதே. அதன்‌ இரத்தம்‌ ஒரு துணியில்‌ 
தெறித்தால்‌, இரத்தம்‌ தெறித்த துணியைத்‌ தூய தளத்தில்‌ துவைக்கவேண்டும்‌. 


28. அதை வேகவைத்த மண்பாண்டம்‌ உடைக்கப்படவேண்டும்‌. வெண்கலப்‌ பானையில்‌ 
வேகவைத்தால்‌ அதைத்‌ தேய்த்துத்‌ தண்ணீரால்‌ நன்கு கழுவவேண்டும்‌. 

29. குரக்களில்‌ ஆண்‌ மக்கள்‌ யாவரும்‌ அதை உண்ணலாம்‌. அது மிகத்‌ தூயது. 

30. கறைநீக்கம்‌ செய்யும்படி சந்திப்புக்‌ கூடாரத்திற்குள்‌ தூயகத்திற்குக்‌ கொண்டு வரப்பட்ட 
இரத்தத்திற்குரிய பாவம்‌ போக்கும்‌ பலி உண்ணப்படலாகாது: நெருப்பில்‌ எரிக்கப்படவேண்டும்‌. 


அதிகாரம்‌ 7 


1. குற்றப்பழி நீக்கும்‌ பலிபற்றிய கட்டளை இதுவே: அது மிகத்தூயது. 

2. எரிபலி அடிக்கப்படும்‌ இடத்திலேயே குற்றப்பழி நீக்கும்‌ பலியும்‌ அடிக்கப்படவேண்டும்‌. 
அதன்‌ இரத்தத்தைப்‌ பலிபீடத்தின்மேல்‌ சுற்றிலும்‌ தெளிக்கவேண்டும்‌. 

3. அதன்‌ கொழுப்பு முழுவதையும்‌, அதன்‌ கொழுப்பு வாலையும்‌ குடல்களை மூடிய 
கொழுப்பையும்‌, 

4. இரு சிறுநீரகங்களையும்‌ அவற்றின்மேல்‌ குடல்களோடு சேர்ந்திருக்கிற கொழுப்பையும்‌ 
சிறுநீரகங்களோடூ கல்லீரலின்‌ மேல்‌ இருக்கிற சவ்வையும்‌ எடுத்து, 

5. இவற்றைக்‌ குரு பலிபீடத்தின்மேல்‌ ஆண்டவருக்கு நெருப்புப்பலி ஆக்கவேண்டும்‌. அது 
குற்றப்பழி நீக்கும்‌ பலி. 

6. குருக்களில்‌ ஆண்மக்கள்‌ யாவரும்‌ அதை உண்பர்‌. அதைத்‌ தூய தலத்தில்‌ உண்ண 
வேண்டும்‌. அது மிகத்‌ தூயது. 

7. பாவம்‌ போக்கும்‌ பலியைப்‌ போன்றதே குற்றப்பழி நீக்கும்‌ பலியும்‌. அவற்றிற்குரிய சட்டம்‌ 
ஒன்றே. அது கறை நீக்கம்‌ செய்யும்‌ குருவுக்கே உரியது. 

8. ஒருவர்‌ செலுத்தும்‌ எரிபலியின்‌ தோல்‌ அப்பலியைச்‌ செலுத்தும்‌ குருவுக்கே உரியது. 


9. அடுப்பில்‌ சுட்டதும்‌, பொரிக்கும்‌ சட்டியிலும்‌ தட்டையான சட்டியிலும்‌ தயாரித்ததுமான 
உணவுப்‌ படையல்‌ அனைத்தும்‌ அதைச்‌ செலுத்துகிற குருவுக்கே உரியவை. 
10. எண்ணெயில்‌ பிசைந்ததும்‌ பிசையாததுமான உணவுப்படையல்‌ அனைத்தும்‌ ஆரோனின்‌ 


புதல்வர்‌ யாவருக்கும்‌ சரிபங்காகச்‌ சேரும்‌. 

11. ஆண்டவருக்கு ஒருவர்‌ செலுத்தும்‌ நல்லுறவுப்‌ பலிபற்றிய சட்டம்‌ இதுவே: 

12. அவர்‌ அதை நன்றிக்‌ கடனாகச்‌ செலுத்தினால்‌ எண்ணெயில்‌ தோய்த்த நெய்யப்பங்கள்‌, 
எண்ணெய்‌ பூசிய புளிப்பற்ற அடைகள்‌, மெல்லிய மாவினால்‌ எண்ணெயில்‌ நன்கு பிசைந்து 
செய்த நெய்யப்பங்கள்‌ ஆகியவற்றை நன்றிப்‌ பலியோடூ கொண்டுவர வேண்டும்‌. 

13. புளித்த மாவினால்‌ செய்த நெய்யப்பங்களை நன்றிக்கடனாகச்‌ செலுத்தும்‌ நல்லுறவுப்‌ 
பலியைத்‌ தமது நேர்ச்சையாக அவர்‌ கொண்டுவருவார்‌. 

14. ஒவ்வொரு காணிக்கையிலும்‌ ஒன்றை எடுத்து, ஆண்டவருக்குரிய பங்காகப்‌ படைக்க 
வேண்டும்‌. இப்பொருள்கள்‌ நல்லுறவுப்‌ பலியின்‌ இரத்தத்தைத்‌ தெளிக்கும்‌ குருவுக்கே உரியவை. 
15. நன்றிக்‌ கடனாகச்‌ செலுத்தும்‌ நல்லுறவுப்‌ பலியின்‌ இறைச்சி படைக்கப்படும்‌ நாளில்‌ 
உண்ணப்படவேண்டும்‌. விடியுமட்டும்‌ அதில்‌ எதையும்‌ மீதி வைக்கலாகாது. 

16. அவர்‌ செலுத்தும்‌ நேர்ச்சைப்‌ பலி ஒரு பொருத்தனையாகவோ தன்னார்வப்பலியாகவோ 
இருந்தால்‌, அதைப்‌ படைக்கும்‌ நாளிலும்‌ எஞ்சியதை மறுநாளிலும்‌ உண்ணலாம்‌. 

17. பலி இறைச்சியில்‌ எஞ்சியிருப்பதெல்லாம்‌ மூன்றாம்‌ நாளில்‌ நெருப்பால்‌ எரிக்கப்பட 
வேண்டும்‌. 

18.  நல்லுறவுப்பலி இறைச்சியில்‌ எஞ்சியதை மூன்றாம்‌ நாளில்‌ உண்பது உகந்தன்று. அதைச்‌ 
செலுத்தினவருக்கும்‌ அது பயன்‌ அளிக்காது. அது அருவருப்பானது. அதை உண்பவர்‌ தம்‌ 
குற்றபழியைச்‌ சுமப்பார்‌. 

19. தீட்டான எந்தப்‌ பொருளிலாவது அந்த இறைச்சி பட நேர்ந்தால்‌ அதை உண்ணலாகாது. 
அதை நெருப்பில்‌ எரிக்க வேண்டும்‌. மற்ற இறைச்சியையோ தூய்மையாய்‌ இருக்கிறவர்‌ எவரும்‌ 
உண்ணலாம்‌. 

20. தீட்டுப்பட்ட ஒருவர்‌ ஆண்டவரின்‌ நல்லுறவுப்‌ பலியின்‌ இறைச்சியை உண்பாராகில்‌, அவர்‌ 
தம்‌ இனத்தாரிலிருந்து விலக்கப்பட்டவர்‌ ஆவார்‌. 


10 


21. தீட்டான எதையும்‌ தீட்டுப்பட்ட மனிதரையோ கால்நடையையோ, தீட்டான 
ஊர்வனவற்றையோ ஒருவர்‌ தீண்டியவராக இருந்து ஆண்டவருக்குப்‌ படைக்கும்‌ நல்லுறவுப்பலி 
இறைச்சியை உண்டால்‌, அவர்‌ தம்‌ இனத்தாரிலிருந்து விலக்கப்பட்டவர்‌ ஆவார்‌. 

22. ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ உரைத்தது: 


23. நீ இஸ்ரயேல்‌ மக்களிடம்‌, மாடு, ஆடு, வெள்ளாடு இவற்றின்‌ கொழுப்பை நீங்கள்‌ 
உண்ணலாகாது. 

24. தானாய்ச்‌ செத்ததின்‌ கொழுப்பையும்‌, பீறுண்டதின்‌ கொழுப்பையும்‌ வேறு 
செயல்களுக்குப்‌ பயன்படுத்தலாமேயன்றி நீங்கள்‌ அதை ஒருபோதும்‌ உண்ணலாகாது. 

25. ஏனெனில்‌, ஆண்டவருக்கு நெருப்புப்பலியாகப்‌ படைக்கும்‌ கால்நடையின்‌ கொழுப்பை 
உண்கிற எவரும்‌ தம்‌ இனத்தாரிலிருந்து விலக்கப்பட்டவர்‌ ஆவார்‌. 

26. உங்கள்‌ குடியிருப்புகள்‌ எங்கும்‌, பறவையின்‌ இரத்தத்தையோ கால்நடைகளின்‌ 


இரத்தத்தையோ, வேறு எந்த இரத்தத்தையுமோ உண்ணலாகாது. 

27. இரத்தத்தை உண்ணும்‌ எவரும்‌ தம்‌ இனத்தாரிலிருந்து விலக்கப்பட்டவர்‌ ஆவார்‌ என்று 
சொல்‌. 28. ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ உரைத்தது: 

29. நீ இஸ்ரயேல்‌ மக்களிடம்‌, ஆண்டவருக்கு நல்லுறவுப்‌ பலி செலுத்துபவர்‌, தாம்‌ செலுத்தும்‌ 
நல்லுறவுப்‌ பலியிலிருந்து ஆண்டவருக்குரிய நேர்ச்சையைக்‌ கொண்டுவர வேண்டும்‌. 

30. ஆண்டவருக்குரிய நெருப்புப்‌ பலியை அவரே கொண்டு வரவேண்டும்‌. நெஞ்சுக்‌ கறியையும்‌ 
அதனோடு அதன்‌ மேலுள்ள கொழுப்பையும்‌ ஆண்டவரின்‌ திருமுன்‌ ஆரத்திப்‌ பலியாகக்‌ 
கொண்டவர வேண்டும்‌. 

31. குரு அந்தக்‌ கொழுப்பைப்‌ பலிபீடத்தில்‌ எரிப்பார்‌. நெஞ்சுக்‌ கறியோ ஆரோனுக்கும்‌ 
அவன்‌ புதல்வர்க்கும்‌ உரியதாகும்‌. 

32. நல்லுறவுப்‌ பலிகளில்‌ வலது பின்னந்தொடையைக்‌ குருவிடம்‌ பங்காகக்‌ கொடுக்க 
வேண்டும்‌. 

33. ஆரோனின்‌ புதல்வருள்‌ நல்லுறவுப்‌ பலியின்‌ இரத்தத்தையும்‌, கொழுப்பையும்‌ செலுத்து 
கிறவனுக்கு வலது பின்னந்தொடை பங்காகச்‌ சேரும்‌. 

34. நல்லுறவுப்‌ பலிகளில்‌ ஆரத்திப்‌ பலியாகிய நெஞ்சுக்‌ கறியையும்‌ பங்காகிய 
பின்னந்தொடையையும்‌ நான்‌ இஸ்ரயேல்‌ மக்களிடமிருந்து எடுத்து குருவாகிய ஆரோனுக்கும்‌ 
அவன்‌ புதல்வருக்கும்‌ கொடுத்துள்ளேன்‌. இது இஸ்ரயேல்‌ மக்களிடமிருந்து பெறும்‌ நிலையான 
பங்காகும்‌ என்று சொல்‌. 

35. ஆரோனும்‌ அவன்‌ புதல்வரும்‌ ஆண்டவர்க்குரிய குருக்களாகும்படி அழைத்து வரப்பட்ட 
நாளிலிருந்து இது ஆண்டவரின்‌ நெருப்புப்‌ பலியிலிருந்து அவர்களுக்கென அர்ப்பணிக்கப்பட்ட 
பங்காகும்‌. 

36. ஆண்டவர்‌ அவர்களுக்கு அருள்பொழிவு செய்த நாளில்‌, அவர்கள்‌ தலைமுறைதோறும்‌ 
அவர்களுக்கு மாறாத பங்காகக்‌ கொடுக்கக்‌ கட்டளையிட்டார்‌. 

37. எரிபலி, உணவுப்‌ படையல்‌, பாவம்‌ போக்கும்‌ பலி, குற்றப்பழி நீக்கும்‌ பலி, 
திருநிலைப்படுத்தும்‌ பலி, நல்லுறவுப்‌ பலி ஆகிய பலிகளைப்பற்றிய சட்டம்‌ இதுவே. 

38. தமக்குச்‌ செலுத்த வேண்டிய நேர்ச்சைகளைப்‌ பற்றி ஆண்டவர்‌ இஸ்ரயேல்‌ மக்களுக்குச்‌ 
சீனாய்ப்‌ பாலைநிலத்தில்‌ கட்டளையிட்ட நாளில்‌ மோசேக்கு அவர்‌ சீனாய்‌ மலையில்‌ இட்ட 
கட்டளைகள்‌ இவையே. 


அதிகாரம்‌ 8. 


1. ஆண்டவர்‌ மோசேயிடம்‌, 

2. “நீ ஆரோனையும்‌ அவனுடன்‌ அவன்‌ புதல்வரையும்‌ வரவழைத்து, உடைகளையும்‌ 
திருப்பொழிவு எண்ணெயையும்‌, பாவம்போக்கும்‌ பலிக்காக ஒரு காளையையும்‌, இரண்டு 
ஆட்டுக்கிடாய்களையும்‌ மற்றும்‌ ஒரு கூடையில்‌ புளிப்பற்ற அப்பங்களையும்‌ கொண்டூ வரச்செய்‌. 
3. மக்கள்‌ கூட்டமைப்பு முழுவதையும்‌, சந்திப்புக்கூடார நுழைவாயிலின்‌ முன்‌ கூடிவரச்செய்‌”” 
என்றார்‌. 


11 


4. மோசே தமக்கு ஆண்டவர்‌ கட்டளையிட்டபடி செய்தார்‌. சந்திப்புக்‌ கூடார 
நுழைவாயில்முன்‌ கூட்டமைப்பு குழுமியபோது, 
5. மோசே கூட்டமைப்பிடம்‌, 
கட்டளையிட்டூள்ளார்‌”” என்று கூறி, 

6. ஆரோனையும்‌, அவர்‌ புதல்வரையும்‌ வரவழைத்துத்‌ தண்ணீரில்‌ குளிக்கச்செய்தார்‌. 

T: உள்ளங்கியை உடுக்கச்‌ செய்து இடைக்கச்சையைக்‌ கட்டி, மேலங்கியை அணிவித்து, 
ஏப்போதை அவர்மேல்‌ போட்டு, ஏப்போதின்‌ கைவண்ணப்‌ பட்டையை அவருக்குக்‌ கட்டி, 

8. மார்புப்‌ பட்டையை அவருக்கு அணிவித்து, அதில்‌ ஊரிம்‌, தும்மிம்‌ ஆகியவற்றை வைத்து, 

9. தலையில்‌ பாகை அணிவித்து, பாகையின்மேல்‌ முன்பக்கம்‌, புனித பொன்முடியான 
பொற்பட்டத்தைக்‌ கட்டினார்‌. 

10. பின்னர்‌ மோசே, திருப்பொழிவு எண்ணெயை எடுத்துத்‌ திருஉறைவிடத்தையும்‌ அதில்‌ 
உள்ள எல்லாவற்றையும்‌ திருப்பொழிவு செய்து புனிதப்படுத்தினார்‌. 

11. திருப்பொழிவு எண்ணெயில்‌ கொஞ்சம்‌ எடுத்து, பலிபீடத்தின்மேல்‌ ஏழு முறை தெளித்து, 
பலிபீடத்தையும்‌ அதன்‌ அனைத்துக்‌ கருவிகளையும்‌ நீர்த்தொட்டியையும்‌, அதன்‌ தாங்கியையும்‌ 
புனிதப்படூத்தும்படி திருப்பொழிவு செய்து, 

12. ஆரோனின்‌ தலையின்மேல்‌ திருப்பொழிவு எண்ணெயில்‌ கொஞ்சம்‌ வார்த்து அவரைத்‌ 
திருநிலைப்படுத்தும்படி அவருக்கு அருள்பொழிவு செய்தார்‌. 

13. ஆண்டவரது ஆணைப்படி, மோசே ஆரோனின்‌ புதல்வரை வரவழைத்து, அவர்களுக்குக்‌ 
கோடிட்ட உள்ளாடைகளை உடுூத்துவித்து, இடைக்கச்சைகளைக்‌ கட்டித்‌ தலையில்‌ பாகை 
அணிவித்தார்‌. 


ப 


இக்காரியத்தைச்‌ செய்யும்படி ஆண்டவர்‌ 


14. பின்னர்‌, பாவம்‌ போக்கும்‌ பலிக்கான காளையை அவர்‌ கொண்டூ வந்தார்‌. அதன்‌ 
தலையின்மேல்‌ ஆரோனும்‌ அவர்‌ புதல்வரும்‌ தங்கள்‌ கைகளை வைத்தனர்‌. 
15. அது வெட்டப்பட்டது, மோசே அதன்‌ இரத்தத்தில்‌ சிறிது தம்‌ விரலால்‌ எடுத்துப்‌ 


பலிபீடத்தின்‌ கொம்புகளைச்‌ சுற்றிலும்‌ பூசி, பலிபீடத்தற்காகப்‌ பாவக்கழுவாய்‌ நிறைவேற்றி, 
எஞ்சிய இரத்தத்தைப்‌ பலிபீடத்தின்‌ அடியில்‌ ஊற்றி, கறைநீக்கப்பலி செய்வதற்காக அதைப்‌ 
புனிதப்படுத்தினார்‌. 

16. ஆண்டவர்‌ தமக்குக்‌ கட்டளையிட்டபடி குடல்கள்மேல்‌ இருந்த கொழுப்பு முழுவதையும்‌, 
கல்லீரலின்‌ மேலிருந்த சவ்வையும்‌, இரு சிறுநீரகங்களையும்‌ அவற்றின்‌ கொழுப்பையும்‌ 
பலிபீடத்தில்‌ மோசே எரித்தார்‌. 


17. காளையின்‌ தோலையும்‌ இறைச்சியையும்‌ சாணத்தையும்‌ பாளையத்திற்கு வெளியே 
நெருப்பிட்டுக்‌ கொளுத்தினார்‌. 
18. பின்னர்‌, அவர்‌ எரிபலிக்கான ஆட்டுக்கிடாயைக்‌ கொண்டு வந்தார்‌. அதன்‌ தலைமீது 


ஆரோனும்‌ அவர்‌ புதல்வரும்‌ கைகளை வைத்தனர்‌. 
19. அது வெட்டப்பட்டது. மோசே அதன்‌ இரத்தத்தைப்‌ பலிபீடத்தின்‌ மேல்‌ சுற்றிலும்‌ 
தெளித்தார்‌. 


20. ஆட்டுக்கிடாய்‌ துண்டிக்கப்பட்டது. மோசே அதன்‌ தலையையும்‌ துண்டங்களையும்‌ 
கொழுப்பையும்‌ எரித்து, 
21. குடல்களையும்‌, தொடைகளையும்‌ தண்ணீரால்‌ கழுவிய பின்னர்‌, ஆட்டுக்கிடாய்‌ 


முழுவதையும்‌ ஆண்டவர்‌ கட்டளையிட்டபடியே பலிபீடத்தின்மேல்‌ எரிபலியாக எரித்தார்‌. இது 
ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நெருப்புப்பலி. 

22. பின்னர்‌, அவர்‌ திருநிலைப்பாட்டுக்குரிய அடுத்த ஆட்டுக்கிடாயைக்‌ கொண்டு வந்தார்‌. 
அதன்‌ தலைமீது ஆரோனும்‌ அவர்‌ புதல்வரும்‌ கைகளை வைத்தனர்‌. 

23. அது வெட்டப்பட்டது. மோசே அதன்‌ இரத்தத்தில்‌ சிறிது எடுத்து, ஆரோனின்‌ வலக்காது 
மடலிலும்‌, வலக்கைப்‌ பெருவிரலிலும்‌, வலக்கால்‌ பெருவிரலிலும்‌ பூசினார்‌. 

24. பின்னர்‌, அவர்‌ ஆரோனின்‌ புதல்வரையும்‌ அழைத்து, அவர்களுடைய வலக்காது மடலிலும்‌ 
வலக்கைப்‌ பெருவிரலிலும்‌ வலக்கால்‌ பெருவிரலிலும்‌ சிறிது இரத்தத்தைப்‌ பூசி, எஞ்சிய 
இரத்தத்தைப்‌ பலிபீடத்தின்மேல்‌ சுற்றிலும்‌ தெளித்து, 

25. கொழுப்பையும்‌, கொழுப்பு வாலையும்‌, குடல்கள்‌ மேலிருந்த கொழுப்பு முழுவதையும்‌ 
கல்லீரலின்‌ மேலிருந்த சவ்வையும்‌ இரு சிறுநீரகங்களையும்‌ அவற்றின்‌ கொழுப்பையும்‌ வலது 
முன்னந்தொடையையும்‌ எடுத்து, 


12 


26. ஆண்டவர்‌ திருமுன்‌ வைத்திருக்கும்‌ புளிப்பற்ற அப்பக்கூடையிலுள்ள புளிப்பற்ற 
நெய்யப்பம்‌ ஒன்றும்‌, எண்ணெயில்‌ தோய்த்த அப்பம்‌ ஒன்றும்‌ அடை ஒன்றும்‌ எடுத்து, அந்தக்‌ 
கொழுப்பின்‌ மேலும்‌ வலது முன்னந்தொடையின்‌ மேலும்‌ வைத்து, 


27, அவற்றையெல்லாம்‌ ஆரோனின்‌ உள்ளங்கைகளிலும்‌ அவர்‌ புதல்வருடைய 
உள்ளங்கைகளிலும்‌ வைத்து ஆரத்திப்‌ பலியாக ஆண்டவர்‌ திருமுன்‌ அசைத்து, 
28. அவற்றை அவர்கள்‌ உள்ளங்‌ கைகளிலிருந்து எடுத்து, பலிபீடத்தின்‌ மேல்‌ இருந்த 


எரிபலியோடு எரித்தார்‌. இது திருநிலைப்பாட்டுப்பலி. இதுவே ஆண்டவருக்கு உகந்த 

நறுமணமிக்க நெருப்புப்பலி. 

29. பின்னர்‌, மோசே நெஞ்சுக்கறியை எடுத்து, அதை ஆண்டவர்‌ திருமுன்‌ ஆரத்திப்பலியாக 

அசைத்தார்‌. ஆண்டவர்‌ மோசேக்குக்‌ கட்டளையிட்டவாறு, திருநிலைப்பாட்டுக்கான 

ஆட்டுக்கிடாயில்‌ அது மோசேயின்‌ பங்காயிற்று. 

30. மோசே திருப்பொழிவு எண்ணெயிலும்‌ பலிபீடத்தின்‌ மேலிருக்கும்‌ இரத்தத்திலும்‌ சிறிது 

எடுத்து ஆரோன்‌ மேலும்‌ அவர்தம்‌ உடைகள்மேலும்‌ ஆரோனின்‌ புதல்வர்‌ மேலும்‌ அவர்கள்‌ 

உடைகள்மேலும்‌ தெளித்தார்‌: இவ்வாறு ஆரோனையும்‌ அவர்‌ உடைகளையும்‌ அவர்‌ புதல்வரையும்‌ 

அவர்கள்‌ உடைகளையும்‌ புனிதப்படுத்தினார்‌. 

31. பின்னர்‌ மோசே ஆரோனையும்‌ அவர்‌ புதல்வரையும்‌ நோக்கி, ””நான்‌ கட்டளையிட்டவாறு 

அந்த இறைச்சியைச்‌ சந்திப்புக்‌ கூடார நுழைவாயில்‌ முன்பாகச்‌ சமைத்து, அத்துடன்‌ 

திருநிலைப்பாட்டுக்‌ காணிக்கைக்‌ கூடையிலிருக்கும்‌ அப்பத்தையும்‌ உண்பீர்கள்‌. 

32. இறைச்சியிலும்‌ அப்பத்திலும்‌ எஞ்சியிருப்பதை நெருப்பிலிட்டுக்‌ கொளுத்திவிடுங்கள்‌. 
திருநிலைப்பாட்டு நாள்கள்‌ முடியும்வரை ஏழு நாள்கள்‌ சந்தப்புக்கூடார நுழைவாயிலைவிட்டு 

நீங்காதீர்கள்‌ ஏழு நாள்கள்‌ நீங்கள்‌ புனிதப்படுத்தப்படுவீர்கள்‌. 


»" 


34. இன்று செய்யப்பட்டது உங்கள்‌ கறையை நீக்குவதற்காக ஆண்டவர்‌ 
கட்டளையிட்டதாகும்‌. 

33. நீங்கள்‌ சாகாதபடி ஏழு நாள்கள்‌ இரவும்‌ பகலும்‌ சந்திப்புக்‌ கூடார நுழைவாயிலில்‌ 
ஆண்டவருக்காகக்‌ காவல்‌ காப்பீர்கள்‌. இதுவே நான்‌ பெற்ற கட்டளை”” என்றார்‌. 

36. மோசேயின்‌ மூலமாக ஆண்டவர்‌ கட்டளையிட்ட எல்லாவற்றையும்‌ ஆரோனும்‌ அவர்‌ 
புதல்வரும்‌ செய்தனர்‌. 

அதிகாரம்‌ 9. 
l. மோசே எட்டாம்‌ நாளில்‌ ஆரோனையும்‌ அவர்‌ புதல்வரையும்‌ இஸ்ரயேலின்‌ 


பெரியோர்களையும்‌ வரவழைத்தார்‌. 

2. அவர்‌ ஆரோனிடம்‌ கூறியது: "rb பாவம்‌ போக்கும்‌ பலியாக ஊனமற்ற காளைக்கன்று 
ஒன்றைத்‌ தேர்ந்தெடுத்து ஆண்டவர்‌ திருமுன்‌ கொண்டு வா. நீ சொல்ல வேண்டியது: 

3. இஸ்ரயேல்‌ மக்களுக்கு ஆண்டவர்‌ திருமுன்‌ பாவக்‌ கழுவாய்ப்‌ பலிக்காக ஒருவயது நிரம்பிய 
மறுவற்ற காளைக்கன்று ஒன்றையும்‌ செம்மறிக்கிடாய்‌ ஒன்றையும்‌ 

4. நல்லுறவுப்‌ பலிகளுக்காக ஒரு காளையையும்‌ ஓர்‌ ஆட்டுக்‌ கிடாயையும்‌ எண்ணெயோடு 
கூடிய உணவுப்‌ படையல்களையும்‌ கொண்டு வாருங்கள்‌. ஏனெனில்‌ இன்று ஆண்டவர்‌ 
உங்களுக்குத்‌ தோன்றுவார்‌.”” 

5. அவர்கள்‌ மோசே கட்டளையிட்டவற்றைச்‌ சந்திப்புக்‌ கூடாரத்திற்கு முன்பாகக்‌ கொண்ட 
வந்தார்கள்‌. சபையார்‌ அனைவரும்‌ வந்து ஆண்டவர்‌ முன்பாக நின்றனர்‌. 

6. அப்பொழுது மோசே, ””நீங்கள்‌ செய்யுமாறு ஆண்டவர்‌ கட்டளையிட்டது இதுவே: 
ஆண்டவரது மாட்சி உங்களுக்குத்‌ தோன்றும்‌”” என்றார்‌. 

7. மோசே ஆரோனிடம்‌, "r5 பலிப்டத்தருகில்‌ வந்து உன்‌ பாவம்‌ போக்கும்‌ பலியையும்‌ 
எரிபலியையும்‌ செலுத்தி, உனக்காகவும்‌ மக்களுக்காகவும்‌ கறை நீக்கம்‌ செய்வாய்‌. ஆண்டவர்‌ 
கட்டளைப்படி அதற்காக மக்கள்‌ செலுத்த வேண்டிய பலியையும்‌ செலுத்தி அவர்களுக்காகக்‌ 


ப்ப 


கறை நீக்கம்‌ செய்வாய்‌”” என்றார்‌. 


ப்ப 


13 


8. ஆரோன்‌ பலிபீடத்தருகில்‌ தமக்கென்று பாவக்கழுவாய்ப்‌ பலியாகக்‌ காளைக்கன்று ஒன்றை 
அடித்தார்‌. 

9, ஆரோனின்‌ புதல்வர்கள்‌ அதன்‌ இரத்தத்தை அவரிடம்‌ கொண்டு வர, அவர்‌ தம்‌ விரலை 
அதில்‌ தோய்த்து பலிபீடத்தில்‌ கொம்புகளில்‌ பூசி, எஞ்சிய இரத்தத்தைப்‌ பலிபீடத்திற்கு 
அடியில்‌ ஊற்றினார்‌. 

10. பாவம்‌ போக்கும்‌ பலியின்‌ கொழுப்பையும்‌ சிறுநீரகங்களையும்‌ கல்லீரலிலிருந்து எடுத்த 
சவ்வையும்‌ ஆண்டவர்‌ மோசேக்குக்‌ கட்டளையிட்டபடியே பலிபீடத்தின்‌ மேல்‌ சுட்டெரித்து, 

11. இறைச்சியையும்‌ தோலையும்‌ பாளையத்திற்கு வெளியே நெருப்பிலிட்டு அழித்தார்‌. 


12. பின்பு அவர்‌ எரிபலிக்கிடாயை அடித்தார்‌. ஆரோனின்‌ புதல்வர்‌ அதன்‌ இரத்தத்தை 
அவரிடம்‌ கொண்டு வர, அவர்‌ அதைப்‌ பலிபீடத்தின்மேல்‌ சுற்றிலும்‌ தெளித்தார்‌. 

13. எரி பலியின்‌ துண்டங்களையும்‌ தலையையும்‌ அவரிடம்‌ கொண்டு வந்தனர்‌. அவர்‌ 
அவைகளைப்‌ பலிபீடத்தின்மேல்‌ சுட்டெரித்து, 

14. குடல்களையும்‌ தொடைகளையும்‌ கழுவி, இவற்றைப்‌ பலிபீடத்தின்‌ மேல்‌ இருக்கும்‌ 
எரிபலியோடூ சுட்டெரித்தார்‌. 

15. பின்னர்‌, அவர்‌ மக்களுக்கான பலியை, பாவம்‌ போக்கும்‌ பலிக்கிடாயைக்‌ கொண்டுவந்து 


அதைக்கொன்று, முன்னதைப்போலவே பாவம்போக்கும்‌ பலியாகச்‌ செலுத்தினார்‌. 

16. பின்னர்‌ அவர்‌ எரிபலியைக்‌ கொண்டூ வந்து நியமத்தின்படியே செலுத்தினார்‌: 

17. உணவுப்‌ படையல்களைக்‌ கொண்டுவந்து தம்‌ கைநிறைய எடுத்து காலையில்‌ செலுத்தும்‌ 
எரிபலியோடூ பலிபீடத்தின்மேல்‌ சுட்டெரித்தார்‌. 

18. பின்னர்‌, மக்களின்‌ நல்லுறவுப்‌ பலிகளாகிய காளையையும்‌ கிடாயையும்‌ கொன்று, அவற்றின்‌ 
இரத்தத்தை ஆரோனின்‌ புதல்வர்‌ அவரிடத்தில்‌ கொண்டு வந்தனர்‌. அவர்‌ அதைப்‌ 
பலிபீடத்தின்மேல்‌ சுற்றிலும்‌ தெளித்தார்‌. 


19. காளையிலும்‌ கிடாயிலுமிருந்து எடுத்த கொழுப்பு வாலையும்‌ குடல்களையும்‌ 
சிறுநீரகங்களையும்‌ கல்லீரலின்‌ மேலிருந்த சவ்வையும்‌ கொண்டு வந்து, 

20. நெஞ்சுக்‌ கறிகளின்மீது வைத்தார்கள்‌. கொழுப்புப்‌ பகுதிகளைப்‌ பலிபீடத்தின்மேல்‌ 
ஆரோன்‌ சுட்டெரித்தார்‌. 

21. நெஞ்சுக்‌ கறியையும்‌ வலதுமுன்னந்தொடையையும்‌ மோசே நியமித்தபடி ஆரோன்‌ 
ஆண்டவர்‌ திருமுன்‌ ஆரத்திப்பலியாக அசைத்தார்‌. 

22. பின்னர்‌, ஆரோன்‌ மக்களுக்கு நேராகத்‌ தம்‌ கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி 
வழங்கினார்‌: தாம்‌ பாவம்‌ போக்கும்‌ பலியையும்‌ எரிபலியையும்‌ நல்லுறவுப்‌ பலிகளையும்‌ 
செலுத்திய பின்‌ கீழே இறங்கினார்‌. 


23. மோசேயும்‌ ஆரோனும்‌ சந்திப்புக்‌ கூடாரத்தினுள்‌ நுழைந்தனர்‌: பின்னர்‌ வெளியே வந்து 
மக்களுக்கு ஆசி வழங்கினர்‌. அப்போது ஆண்டவருடைய மாட்சி மக்கள்‌ அனைவருக்கும்‌ 
தோன்றியது. 

24. ஆண்டவர்‌ முன்னிலையிலிருந்து நெருப்பு புறப்பட்டு வந்து, பலிபீடத்தின்‌ மேலிருந்த 
எரிபலியையும்‌ கொழுப்பையும்‌ விழுங்கியது. மக்கள்‌ அதைக்‌ கண்டு ஆரவாரம்‌ செய்து 
முகங்குப்புற விழுந்தனர்‌. 


அதிகாரம்‌ 10. 


1. ஆரோனின்‌ புதல்வர்களான நாதாபும்‌ அபிகூவும்‌ தம்‌ தூபக்‌ கலசத்தை எடுத்து அதில்‌ 
நெருப்பையும்‌ தூபத்தையும்‌ இட்டு ஆண்டவர்‌ கட்டளைக்கு எதிராக நெருப்பைக்‌ கொண்டு 
சென்றனர்‌. 

2. உடனே, ஆண்டவரிடமிருந்து நெருப்பு விரைந்தெழுந்து அவர்களை விழுங்கியது. அவர்கள்‌ 
ஆண்டவர்‌ முன்னிலையிலேயே மடிந்தனர்‌. 

3. அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, ”” என்னை அணுகிவருவோர்மூலம்‌ என்‌ 
தூய்மையை வெளிப்படுத்துவேன்‌. எல்லா மக்களுக்கும்‌ முன்பாக நான்‌ மாட்சியுறுவேன்‌ என 
ஆண்டவர்‌ உரைத்த தன்‌ பொருள்‌ இதுதான்‌”” என்றார்‌. ஆரோன்‌ மெளனமாயிருந்தார்‌. 


333) 


14 


4. மோசே, ஆரோனின்‌ சிற்றப்பனாகிய உசியேலின்‌ புதல்வராகிய மிசாவேலையும்‌, 
எல்சாபானையும்‌ அழைத்து, ””நீங்கள்‌ இங்கே வந்து உங்கள்‌ சகோதரரின்‌ சடலங்களைத்‌ 
தூயகத்தின்‌ முன்னின்று எடுத்துப்‌ பாளையத்திற்கு வெளியே கொண்டு போங்கள்‌”” என்றார்‌. 

5. மோசே சொன்னபடியே அவர்கள்‌ சென்று அவர்கள்‌ சடலங்களை அவர்கள்‌ உடைகளோடும்‌ 
எடுத்துப்‌ பாளையத்திற்கு வெளியே கொண்டு போனார்கள்‌. 

6. மோசே, ஆரோனையும்‌ எலயாசர்‌, இத்தாமர்‌ என்னும்‌ அவர்‌ புதல்வரையும்‌ நோக்கி, 
"நீங்கள்‌ உங்கள்‌ தலைமுடியைக்‌ கலைத்துக்‌ கொள்ளவும்‌, ஆடைகளைக்‌ கிழித்துக்‌ கொள்ளவும்‌ 
வேண்டாம்‌. அப்படிச்‌ செய்தால்‌ நீங்கள்‌ சாவீர்கள்‌. மக்கள்‌ கூட்டமைப்பு முழுவதற்கும்‌ எதிராக 
அவரது சினம்‌ மூளும்‌. உங்கள்‌ சகோதரராகிய இஸ்ரயேல்‌ குடும்பத்தார்‌ யாவரும்‌ ஆண்டவர்‌ 
மூட்டிய இந்த நெருப்பை முன்னிட்டுப்‌ புலம்புவார்கள்‌. 

7. நீங்கள்‌ அழியாதபடி, சந்திப்புக்‌ கூடார நுழைவாயிலிலிருந்து எங்கும்‌ செல்லாதீர்கள்‌. 
ஆண்டவரது அருள்பொழிவு உங்கள்மீது இருக்கிறதே!”” என்றார்‌. அவர்கள்‌ மோசேயின்‌ 
வார்த்தையின்படியே செய்தார்கள்‌. 

8. ஆண்டவர்‌ ஆரோனிடம்‌ கூறியது: 

9, “நீரும்‌ உம்மோடு உம்‌ புதல்வரும்‌ சாகாதிருக்க வேண்டுமெனில்‌, நீங்கள்‌ 
சந்திப்புக்கூடாரத்திற்குள்‌ நுழையும்போது திராட்சை இரசத்தையோ மதுவையோ குடிக்க 
வேண்டாம்‌. இது உங்கள்‌ தலைமுறைதோறும்‌ மாறாத நியமமாக விளங்கும்‌. 

10. தூயதற்கும்‌ தூய்மையற்றதற்கும்‌, தீட்டூுள்ளதற்கும்‌ தீட்டற்றதற்கும்‌ வேறுபாடு 
தோன்றும்படி, 

11. ஆண்டவர்‌ மோசேயைக்‌ கொண்டு இஸ்ரயேல்‌ மக்களுக்குக்‌ கூறி அறிவித்த அவருடைய 
எல்லாச்‌ சட்டங்களையும்‌ நீங்கள்‌ மக்களுக்குப்‌ போதிக்கும்படி இது என்றுமுள நியமமாக 
விளங்கும்‌”. 

12. மோசே ஆரோன்‌, அவருடைய எஞ்சிய புதல்வர்களாகிய எலயாசர்‌, இத்தாமர்‌ 
ஆகியோரிடம்‌ கூறியது: நீங்கள்‌ ஆண்டவரின்‌ நெருப்புப்‌ பலிகளில்‌ எஞ்சிய உணவுப்‌ படையலை 
எடுத்துப்‌ பலிபீடத்தருகில்‌ புளிப்பற்றதாய்‌ உண்ணவேண்டும்‌. அது மிகவும்‌ தூயது. 

13. அதைத்‌ தூய இடத்தில்‌ உண்ண வேண்டும்‌. ஏனெனில்‌ அது ஆண்டவரின்‌ நெருப்புப்‌ 
பலிகளில்‌ உமக்கும்‌ உம்‌ புதல்வருக்கும்‌ உரிய பங்காகும்‌. இதுவே நான்‌ பெற்ற கட்டளை. 

14. ஆரத்திப்‌ பலியான நெஞ்சுக்‌ கறியையும்‌ உயர்த்திப்‌ படைக்கும்‌ பலியான முன்னந்‌ 
தொடையையும்‌ நீரும்‌ உம்மோடு உம்‌ புதல்வரும்‌ புதல்வியரும்‌ ஒரு தூய்மையான இடத்தில்‌ 
வைத்து உண்பீர்கள்‌. இஸ்ரயேல்‌ மக்களின்‌ நல்லுறவுப்‌ பலிகளில்‌ இவை உமக்கும்‌ உம்‌ 
புதல்வருக்கும்‌ புதல்வியருக்கும்‌ உரிய பங்காகும்‌. 

15. உயர்த்திப்‌ படைக்கும்‌ பலிப்பொருளான முன்னந்தொடையையும்‌ ஆரத்திப்‌ 
பலிப்பொருளான நெஞ்சுக்கறியையும்‌ நெருப்புப்‌ பலிப்பொருளான கொழுப்பையும்‌ ஆண்டவர்‌ 
திருமுன்‌ அவர்கள்‌ கொண்டுவந்து ஆரத்திப்‌ பலியாக அசைவாட்டூவார்கள்‌. அது ஆண்டவரின்‌ 
கட்டளைப்படியே உமக்கும்‌ உம்‌ புதல்வருக்கும்‌ மாறாத நியமமாக விளங்கும்‌.” 

16. இதற்கிடையில்‌, மோசே பாவம்‌ போக்கும்‌ பலிப்பொருளான ஆட்டுக்கிடாயைத்‌ 
தேடிப்பார்த்தார்‌. அது எரித்தழிக்கப்பட்டிருந்தது. எனவே மோசே ஆரோனின்‌ எஞ்சியிருந்த 
புதல்வராகிய எலயாசர்‌, இத்தாமர்‌ மீது கடும்‌ சினமுற்றுச்‌ சொன்னது: 

17. நீங்கள்‌ பாவம்‌ போக்கும்‌ பலியைத்‌ தூய தலத்தில்‌ ஏன்‌ உண்ணவில்லை? அது மிகவும்‌ 
தூயதன்றோ? மக்கள்‌ கூட்டமைப்பின்‌ குற்றப்பழியை ஏற்றுக்கொண்டு நீங்கள்‌ ஆண்டவர்‌ 
திருமுன்‌ அவர்களுக்குக்‌ கறை நீக்கம்‌ செய்ய ஆண்டவர்‌ அதை உங்களுக்குக்‌ கொடுத்தார்‌. 

18. அதன்‌ இரத்தம்‌ தூயகத்திற்குள்‌ கொண்டுபோகப்படவில்லை. ஆகையால்‌ நீங்கள்‌ அதை 
நான்‌ கட்டளையிட்டபடி தூயகத்திலேயே உண்டிருக்க வேண்டும்‌! 

19. உடனே ஆரோன்‌, மோசேயை நோக்கி, "eri eir திருமுன்‌ பாவம்‌ போக்கும்‌ பலியும்‌ 
எரிபலியும்‌ செலுத்தப்பட்ட இன்றுதானே எனக்கு இப்படி நடந்தது! எனக்கு நேரிட்ட துன்பம்‌ 
உமக்குத்‌ தெரியாதா? நான்‌ பாவம்‌ போக்கும்‌ பலியை இன்று உண்டிருந்தால்‌ அது ஆண்டவரின்‌ 
பார்வைக்கு உகந்ததாய்‌ இருக்குமோ?”” என்றார்‌. 

20. மோசே இதைக்கேட்டு அமைதியடைந்தார்‌. 


15 


அதிகாரம்‌ 11. 


1. ஆண்டவர்‌ மோசேயோடும்‌ ஆரோனோடுூம்‌ பேசி, அவர்களிடம்‌ கூறியது: 
2. "நீங்கள்‌ இஸ்ரயேல்‌ மக்களிடம்‌ கூறவேண்டியது: உலகில்‌ உள்ள உயிரினங்களில்‌ நீங்கள்‌ 
உண்ணத்தக்கவை இவைகளே. 

; கால்நடைகளில்‌, குளம்புகள்‌, இரண்டாகப்‌ பிரிந்திருக்கிற, விரிசல்‌ குளம்புள்ள, 
அசைபோடுபவற்றை நீங்கள்‌ உண்ணலாம்‌. 
4. அசைபோடும்‌ கால்நடைக்கு விரிகுளம்பில்லையெனில்‌, அதனை நீங்கள்‌ உண்ணலாகாது. 
குறிப்பாக ஒட்டகம்‌: அது அசைபோடும்‌: ஆனால்‌, அதற்கு விரிகுளம்பு இல்லை: எனவே அது 
உங்களுக்குத்‌ தீட்டு. 
5. குழிமுயல்‌ அசைபோடும்‌: ஆனால்‌ அதற்கு விரிகுளம்பு இல்லை: எனவே அது உங்களுக்குத்‌ 
தீட்டு. 
6. முயல்‌ அசைபோடும்‌: ஆனால்‌, அதற்கு விரிகுளம்பு இல்லை: எனவே அது உங்களுக்குத்‌ 
தீட்டு. 
yn பன்றி இரண்டாகப்‌ பிரிந்திருக்கும்‌ விரிகுளம்புடையது: ஆனால்‌, அது அசைபோடாது: 
எனவே அது உங்களுக்குத்‌ தீட்டு. 
8. இவற்றின்‌ இறைச்சியை உண்ணலாகாது. இவற்றின்‌ சடலங்களைத்‌ தொடவும்‌ கூடாது. 
இவை உங்களுக்குத்‌ தீட்டானவை. 
9. நீர்நிலைகளில்‌ இருப்பனவற்றில்‌ நீங்கள்‌ உண்ணத்தக்கவை: கடல்களும்‌, ஆறுகளுமாகிய 
நீர்நிலைகளில்‌ இருப்பனவற்றில்‌ துடுப்பும்‌ செதிலுமுள்ளவை அனைத்தும்‌ நீங்கள்‌ 
உண்ணத்தக்கவை. 
10. ஆனாலும்‌, கடல்களும்‌ ஆறுகளுமாகிய நீர்நிலைகளில்‌ செறிந்திருக்கும்‌ உயிரினங்களும்‌, 
துடுப்பும்‌ செதிலும்‌ அற்றவை உங்களுக்கு அருவருப்பு. 
11. அவை உங்களுக்கு அருவருப்பு. அவற்றின்‌ இறைச்சியை உண்ணலாகாது. அவற்றின்‌ 
சடலங்களை அருவருப்பாகக்‌ கருதுங்கள்‌. 
12. நீர்வாழ்வனவற்றில்‌ துடுப்பும்‌ செதிலும்‌ அற்றவையாவும்‌ உங்களுக்கு அருவருப்பு. 
13. பறவைகளிலும்‌ நீங்கள்‌ உண்ணாமல்‌ அருவருக்க வேண்டியவை: கழுகு, கருடன்‌, 
கடலூராஞ்சி, 
14. பருந்து, வல்லூறு, அதன்‌ இனம்‌, 
15. காகம்‌, அதன்‌ இனம்‌, 
16. தீக்கோழி, கூகை, சம்புகம்‌, சிறுகழுகு, அதன்‌ இனம்‌, 
17. ஆந்தை, சகோரம்‌, கோட்டான்‌, 
18. நாரை, கூழக்கடா, குருகு, 
19. கொக்கு, இராசாளி, அதன்‌ இனம்‌, புழுக்கொத்தி, வெளவால்‌. 
20. பறப்பனவற்றுள்‌ நான்கு கால்களால்‌ நடமாடும்‌ ஊர்வன யாவும்‌ உங்களுக்கு அருவருப்பு. 
21. ஆயினும்‌, நான்கு கால்களால்‌ நடமாடியும்‌ தரையில்‌ தத்திப்‌ பாயும்படி நெடிய 
பின்னங்கால்கள்‌ உடையனவற்றை உண்ணலாம்‌. 
22. நீங்கள்‌ உண்ணக்கூடியவை: தத்துக்கிளி, அதன்‌ இனம்‌: வெட்டுக்கிளி, அதன்‌ இனம்‌: 
மொட்டை வெட்டுக்கிளி, அதன்‌ இனம்‌: சுவர்க்கோழி, அதன்‌ இனம்‌. 
23. பறப்பனவற்றுள்‌ நான்கு கால்களால்‌ நடமாடும்‌ மற்ற யாவும்‌ உங்களுக்கு அருவருப்பு. 
24. அவை உங்களுக்குத்‌ தீட்டு, அவற்றின்‌ சடலத்தைத்‌ தொடுகிறவர்‌ மாலைவரை 
தீட்டுடையவர்‌. 
25. அவற்றின்‌ சடலத்தை எடுப்போர்‌ தம்‌ உடைகளைத்‌ துவைக்க வேண்டும்‌. மாலைவரை அவர்‌ 
தீட்டுடையவர்‌. 
26. இரண்டாய்ப்‌ பிரிந்த குளம்புகள்‌ இல்லாமலும்‌ அசைபோடாமலும்‌ இருக்கும்‌ அனைத்து 
உயிரினங்களைத்‌ தொடுகிற எல்லாரும்‌ தீட்டுடையவர்‌. 
27. நான்கு கால்‌ உயிர்களில்‌ உள்ளங்கால்‌ ஊன்றி நடக்கும்‌ அனைத்தும்‌ உங்களுக்குத்‌ தீட்டு. 


16 


28. அவற்றின்‌ சடலத்தைத்‌ தொடுகிறவர்‌ மாலைவரை தீட்டுடையவர்‌. அவற்றின்‌ சடலத்தை 
எடுப்போர்‌ தம்‌ உடைகளைத்‌ துவைக்க வேண்டும்‌. மாலைவரை அவர்‌ தீட்டுடையவர்‌. அவர்‌ 
உங்களுக்குத்‌ தீட்டு. 

29. நிலத்தில்‌ செறிந்திருக்கும்‌ ஊர்வனவற்றில்‌ உங்களுக்குத்‌ தீட்டானவை: எலி, சுண்டெலி, 
ஆமை இனம்‌: 

30. உடும்பு, அழுங்கு, ஓணான்‌, பல்லி, பச்சோந்தி 

31. ஊர்வனவற்றில்‌ இவை உங்களுக்குத்‌ தீட்டு. அவற்றுள்‌ செத்ததைத்‌ தொடுகிறவர்‌ 
மாலைவரை தீட்டுடையவர்‌. 

32. அவற்றுள்‌ செத்த ஏதேனும்‌, எதன்மேலாவது விழுந்தால்‌ அது தீட்டுப்படும்‌. அது 
மரப்பாத்திரமானாலும்‌, உடையானாலும்‌, தோலானாலும்‌, கோணிப்பையானாலும்‌, வேலைக்கு 
உதவும்‌ எந்தக்‌ கருவியானாலும்‌ மாலைவரை அது தண்ணீரில்‌ போடப்பட வேண்டும்‌. மாலைவரை 
அது தீட்டுப்பட்டது. பின்னால்‌ அது தூய்மையாகும்‌. 

33. அவற்றுள்‌ ஏதேனும்‌ மண்‌ பாண்டத்துக்குள்‌ விழுந்தால்‌ அதனுள்‌ இருக்கும்‌ அனைத்தும்‌ 
தீட்டூப்பட்டுவிடும்‌. எனவே அது உடைக்கப்பட வேண்டும்‌. 

34. உண்ணத்தக்க எந்த உணவிலும்‌ இப்பாண்டத்துத்‌ தண்ணீரில்பட்டால்‌ அது தீட்டு: அந்தப்‌ 
பாண்டத்திலிருக்கும்‌ எந்தப்‌ பானமும்‌ தீட்டு. 


35. அவற்றின்‌ சடலம்‌ எதன்மீது விழுந்தாலும்‌ அது தீட்டு: அடுப்போ சமையல்‌ பாண்டமோ 
எனில்‌, அவை உடைக்கப்பட வேண்டும்‌. அவை உங்களுக்குத்‌ தீட்டு, ஏனெனில்‌ அவை 
தீட்டுப்பட்டி ருக்கும்‌. 


36. நீரூற்றும்‌ மிகுந்த நீருள்ள கிணறும்‌ எனில்‌, அவை தூய்மையாய்‌ இருக்கும்‌: ஆனால்‌ 
அவற்றின்‌ சடலம்‌ தொடும்பகுதி தீட்டப்பட்டது. 

37. விதைக்கிற தானியத்தின்‌ மீது அவற்றின்‌ சடலம்‌ விழுந்தால்‌ அது தீட்டன்று. 

38. தண்ணீர்‌ விடப்பட்ட விதைமேல்‌ விழுந்தால்‌, அது தீட்டாகும்‌. 


39. உங்கள்‌ உணவுப்பொருளான கால்நடை ஒன்று சாக, அதன்‌ சடலத்தைத்‌ தொடுகிறவர்‌ 
மாலைவரை தீட்டுடையவர்‌. 
40. அதன்‌ சடலத்தைத்‌ தின்பவர்‌ தம்‌ உடைகளைத்‌ துவைக்கவேண்டும்‌. அவர்‌ மாலைவரை 


தீட்டுடையவர்‌. மேலும்‌ அதன்‌ சடலத்தை எடுத்துப்‌ போகிறவரும்‌ தம்‌ உடைகளைத்‌ துவைக்க 
வேண்டும்‌. அவர்‌ மாலைவரை தீட்டுடையவர்‌. 


41. தரையில்‌ நகர்ந்து செல்லும்‌ ஊர்வன அனைத்தும்‌ அருவருப்பானவை. அவற்றை 
உண்ணலாகாது. 
42. நிலத்தில்‌ ஊர்வனவற்றையும்‌, வயிற்றால்‌ நகர்வனவற்றையும்‌, நான்கு காலால்‌ 


ஊர்வனவற்றையும்‌ பல கால்களுள்ள எதனையும்‌ உண்ணலாகாது. அவை அருவருப்பு. 
43. நகருகிற எந்த ஊர்வனவும்‌ உங்களையும்‌ தீட்டுப்படுத்தலாகாது. அவற்றால்‌ தீட்டுப்படாமல்‌ 
இருங்கள்‌. ஏனெனில்‌ அவற்றால்‌ நீங்கள்‌ தீட்டுப்படுவீர்கள்‌. 


44. நான்‌ உங்கள்‌ ஆண்டவராகிய கடவுள்‌. எனவே உங்களைத்‌ தூய்மைப்படுத்தி, 
தூயவராயிருங்கள்‌. ஏனெனில்‌, நான்‌ தூயவர்‌. நிலத்தில்‌ ஊர்வனவற்றால்‌ உங்களைத்‌ 
தீட்டுப்படுத்தலாகாது. 


45. உங்கள்‌ கடவுளாயிருக்குமாறு உங்களை எகிப்திலிருந்து வெளிக்கொணர்ந்த ஆண்டவர்‌ 
நானே! நீங்கள்‌ தூயவராயிருங்கள்‌. ஏனெனில்‌ நான்‌ தூயவர்‌! 

46. விலங்கினம்‌, பறவைகள்‌, நீர்வாழும்‌ எல்லா உயிரினங்கள்‌, நிலத்தில்‌ நகரும்‌ உயிரினங்கள்‌ 
ஆகியவை பற்றிய சட்டம்‌ இதுவே. 

47. இதனின்று, தீட்டுடையதற்கும்‌ தீட்டற்றதற்கும்‌, உண்ணத்தகுந்த உயிரினங்களுக்கும்‌ 
உண்ணத்தகாத உயிரினங்களுக்கும்‌ வேறுபாடு தெரிந்துகொள்க! 


அதிகாரம்‌ 12. 


1. ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 
2. இஸ்ரயேல்‌ மக்களுக்கு நீ சொல்லவேண்டியது: ஒருபெண்‌, கருத்தரித்து ஆண்‌ 
குழந்தைபெற்றால்‌ ஏழு நாள்‌ விலக்கு நாள்களில்‌ இருப்பதுபோலவே. தீட்டூப்பட்டிருப்பாள்‌. 


17 


3. எட்டாம்‌ நாளன்று அதற்கு விருத்தசேதனம்‌ செய்யப்பட வேண்டும்‌. 

4. தொடர்ந்து வரும்‌ முப்பது நாள்கள்‌, அவள்‌ தன்‌ உதிரத்தீட்டு நாள்கள்‌ முடியும்வரை 
தூயதான எந்தப்‌ பொருளையும்‌ தொடலாகாது: தூய தலத்திற்குள்‌ வரலாகாது. 

5. அவள்‌ பெண்‌ குழந்தை பெற்றால்‌, இரண்டு வாரம்‌ விலக்கு நாள்களில்‌ இருப்பது போலவே, 
தீட்டாயிருப்பாள்‌. பின்னர்‌, அறுபத்தாறுநாள்‌ தன்‌ உதிரத்தீட்டில்‌ இருப்பாள்‌. 

6. குழந்தை பெற்றவள்‌ அது ஆணாக இருப்பினும்‌ பெண்ணாக இருப்பினும்‌ தூய்மையடையும்‌ 
காலக்கெடுவிற்குப்‌ பின்னர்‌, ஓராண்டு நிறைவுற்ற செம்மறி ஒன்றை எரிபலியாகவும்‌, புறாக்குஞ்சு 
அல்லது காட்டுப்புறா ஒன்றைப்‌ பாவம்போக்கும்‌ பலியாகவும்‌ குருவிடம்‌ சந்திப்புக்கூடார 
நுழைவாயிலுக்குக்‌ கொண்டுவர வேண்டும்‌. 

7. அதனை அவர்‌ ஆண்டவர்‌ திருமுன்‌ கொண்டுவந்து அவளுக்குக்‌ கறைநீக்கம்‌ செய்வார்‌. அவள்‌ 
தன்‌ உதிர ஊறல்‌ தீட்டிலிருந்து தூய்மையாவாள்‌. இது ஆண்‌ அல்லது பெண்‌ 
குழந்தைபெற்றவருக்கு விதிக்கப்படும்‌ சட்டம்‌. 

8. ஆட்டுக்குட்டி கொண்டுவர வசதி இல்லாதவள்‌, இரண்டு காட்டுப்‌ புறாக்களையோ, இரண்டு 
புறாக்‌ குஞ்சுகளையோ கொண்டு வந்து, ஒன்றை எரிபலியாகவும்‌, மற்றதைப்‌ பாவம்போக்கும்‌ 
பலியாகவும்‌ படைத்து, அவற்றால்‌ குரு அவளுக்குக்‌ கறைநீக்கம்‌ செய்வார்‌: அப்போது அவள்‌ 
தூய்மையாவாள்‌. 


அதிகாரம்‌ 13. 


1. ஆண்டவர்‌ மோசேமிடமும்‌ ஆரோனிடமும்‌ உரைத்தது: 

2. ஒருவர்‌ உடலில்‌ தோல்மீது தொழுநோய்‌ போன்று, ஏதேனும்‌ தடிப்போ, சொறி சிரங்கோ, 
வெண்படலமோ தோன்ற, அது தொழுநோயென ஜயமுற்றால்‌, அவர்‌ குருவாகிய ஆரோனிடம்‌ 
அல்லது குருக்களாகிய அவர்‌ புதல்வரில்‌ ஒருவரிடம்‌ கொண்டு வரப்படவேண்டும்‌. 

3. அவர்‌ உடலில்‌ நோயிருக்கும்‌ இடத்தைக்‌ குரு பார்த்து, அந்த இடத்தில்‌ உரோமம்‌ 
வெண்மையாக மாறி, நோயிருக்கும்‌ பகுதி அவர்‌ உடலிலுள்ள மற்றத்‌ தோற்‌ பகுதியை விடக்‌ 
குழிந்திருந்தால்‌, அது தொழுநோய்‌: அவரைப்‌ பார்த்த குரு அவரைத்‌ தீட்டுடையவர்‌ என முடிவு 
செய்வார்‌. 

4. அவர்‌ உடலின்‌ மேல்‌ வெள்ளைப்படலம்‌ இருந்தும்‌, அந்த இடம்‌ மற்றப்‌ பகுதிகளிலுள்ள 
தோலைவிடக்‌ குழிவாயிராமலும்‌, அதன்‌ மீதுள்ள உரோமம்‌ வெண்மை ஆகாமலும்‌ இருந்தால்‌, 
குரு அவரை ஏழு நாள்‌ அடைத்து வைப்பார்‌. 

5. ஏழாம்‌ நாள்‌ அவரைப்‌ பார்க்கும்‌ போது நோய்‌ பரவாமல்‌ குறைந்திருந்தால்‌, மீண்டும்‌ ஏழு 
நாள்‌ குரு அவரை அடைத்து வைப்பார்‌. 

6. ஏழாம்‌ நாளில்‌ மீண்டும்‌ அவரை அழைத்துப்‌ பார்வையிடுவார்‌. நோய்‌ பரவாமல்‌ 
குறைந்திருந்தால்‌, அவர்‌ தூய்மையானவர்‌ எனக்குரு தீர்ப்புச்‌ சொல்வார்‌, அது சொறிசிரங்கு: 
அவர்‌ தம்‌ உடைகளைத்‌ துவைக்க வேண்டும்‌: அவர்‌ தீட்டற்றவர்‌. 

7. தீட்டற்றவர்‌ என அறிவிக்கப்பட்டவர்‌ தம்மைக்‌ குருவுக்குக்‌ காட்டியபின்‌, மறுபடியும்‌ சொறி 
சிரங்கு அவர்‌ உடலில்‌ ஏற்பட்டால்‌ அவர்‌ தம்மைக்‌ குருவிடம்‌ காட்ட வேண்டும்‌. 

8. மீண்டும்‌ சொறி சிரங்கு அவர்‌ உடலில்‌ இருப்பதைக்‌ குரு கண்டால்‌ அவர்‌ தீட்டுடையவர்‌ 
என அறிவிப்பார்‌. அது தொழுநோய்‌. 

9. ஒரு மனிதர்‌ தொழுநோயாளி எனில்‌, அவர்‌ குருவிடம்‌ கொண்டு வரப்படுவார்‌. 

10. தோலில்‌ வெண்ணிறத்தடிப்பு இருந்து, அது உரோமத்தை வெண்மையாக மாற்றி, திறந்த 
புண்ணாயிற்று எனக்குரு கணிப்பார்‌. 

11. அது அவர்‌ உடலில்‌ நெடூநாளாயிருக்கும்‌ தொழுநோய்‌. குரு அவர்‌ தீட்டுடையவர்‌ என 
அறிவிப்பார்‌. அவரை அடைத்து வைக்கவேண்டும்‌. அவர்‌ தீட்டுடையவரே. 

12. வெண்குட்டம்‌ உடலில்‌ பரவி, நோயாளியின்‌ கால்தொடங்கித்‌ தலைவரைக்‌ குரு காண்கிற 
எல்லா இடங்களிலும்‌ தோலில்‌ படர்ந்திருந்தால்‌, 


18 


13. அவரைச்‌ சோதித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. அவர்‌ உடலில்‌ முழுவதும்‌ நோய்‌ படர்ந்திருந்தால்‌, 
அவர்‌ தீட்டற்றவர்‌ எனக்குரு அறிவிப்பார்‌. உடல்‌ முழுவதும்‌ வெண்மையாகிவிட்டதால்‌ 


தீட்டற்றவர்‌. 
14. ஆனால்‌ திறந்த புண்‌ காணப்படும்‌ நாளில்‌, அவர்‌ தீட்டூள்ளவர்‌. 
15. எனவே, திறந்த புண்ணைக்‌ கண்டால்‌ அவர்‌ தீட்டூள்ளவர்‌ என அறிவிப்பார்‌. திறந்தபுண்‌ 


தீட்டுடையது: அது தொழுநோய்‌. 

16. திறந்த புண்‌ மாறி வெண்ணிறம்‌ அடைந்தால்‌, அவர்‌ குருவிடம்‌ வருவார்‌. 

17. குரு அவரைச்‌ சோதித்துப்‌ பார்ப்பார்‌. நோய்த்தழும்பு வெண்மையாகி மாறிற்றெனில்‌, அவர்‌ 
தீட்டற்றவர்‌ எனக்‌ குரு அறிவிப்பார்‌: அவர்‌ தீட்டற்றவர்‌. 

18. உடலில்‌ கட்டி ஏற்பட்டு, அது குணமாகி, 

19. கட்டி இருந்த இடத்தில்‌ வெள்ளைத்தடிப்பு, அல்லது சிவப்பு கலந்த வெண்மை மறு 
தோன்றினால்‌, அதனைக்‌ குருவுக்குக்‌ காட்டவேண்டும்‌. 

20. குரு அதைச்‌ சோதித்துப்பார்ப்பார்‌. அந்த இடம்‌ மற்றத்‌ தோலைவிடத்‌ தாழ்ந்து, அந்த 
இடத்தில்‌ உரோமம்‌ வெண்மையாக மாறியிருந்தால்‌, அவர்‌ தீட்டூுள்ளவர்‌ எனக்‌ குரு அறிவிப்பார்‌. 
அது கட்டியால்‌ உண்டான தொழுநோய்‌. 

21. குரு அதைச்‌ சோதித்துப்‌ பார்க்கும்‌ போது, அதில்‌ வெள்ளை உரோமம்‌ இல்லை என்றும்‌, 
மற்றத்‌ தோலை விடக்‌ குழிந்திராமல்‌ சற்றுக்‌ கருமையாக மட்டும்‌ உள்ளது என்றும்‌ கண்டால்‌, 
அவர்‌ அவரை ஏழு நாள்‌ அடைத்து வைப்பார்‌. 

22. தோலில்‌ புள்ளி படரக்கண்டால்‌, அது தொழு நோய்‌. அவர்‌ தீட்டு உடையவர்‌ எனக்‌ குரு 
அறிவிப்பார்‌. 

23. வெள்ளை மறு பரவாமல்‌ அது இருந்த இடத்தில்‌ மட்டும்‌ இருந்தால்‌, அது கட்டியின்‌ 
தழும்பு: எனவே அவர்‌ தீட்டற்றவர்‌ எனக்‌ குரு அறிவிப்பார்‌. 

24. ஒருவரது உடலில்‌ நெருப்புப்பட்டதனால்‌ தீக்காயம்‌ ஏற்பட்டு, நெருப்புப்பட்ட இடத்தில்‌ 
சிவப்பு அல்லது வெண்மையான மறு தோன்றினால்‌, அவரைக்‌ குரு சோதித்துப்‌ பார்க்க வேண்டும்‌. 
25. அந்த மறுவில்‌ உரோமம்‌ வெண்மையாக மாற அந்த இடம்‌ தோலைப்‌ பார்க்கிலும்‌ குழியாக 
இருந்தால்‌, அது நெருப்பினால்‌ ஏற்பட்ட தொழுநோய்‌. அவர்‌ தீட்டூுள்ளவர்‌ எனக்‌ குரு 
அறிவிப்பார்‌. அது தோழுநோய்தான்‌. 

26. அதைச்‌ சோதித்துப்‌ பார்க்கும்‌ குரு, அந்த மறுவில்‌ வெள்ளை உரோமம்‌ இல்லை என்றும்‌ 
மற்றத்‌ தோலைவிடக்‌ குழிந்திராமல்‌ சற்றுக்‌ கருமையாக உள்ளது என்றும்‌ கண்டால்‌, அவரை ஏழு 
நாள்‌ தனியாக வைப்பார்‌. 

27. ஏழாம்‌ நாளில்‌ அவரைச்‌ சோதித்துப்‌ பார்த்து, தோலில்‌ அது பரவி இருந்தால்‌, அவர்‌ 
தீட்டூுள்ளவர்‌ எனக்‌ குரு அறிவிப்பார்‌: அது தொழுநோய்‌. 

28. மறு தோலில்‌ பரவாமல்‌, அவ்விடத்திலேயே சற்றுக்‌ கருமையாக இருந்தால்‌ அது 
நெருப்பினால்‌ ஏற்பட்ட தடிப்பு. அவர்‌ தீட்டற்றவர்‌ எனக்‌ குரு அறிவிப்பார்‌. அது நெருப்பால்‌ 
ஏற்பட்ட வடு. 

29. ஆணுக்கோ, பெண்ணுக்கோ தலையிலோ தாடையிலோ, நோய்‌ ஏற்பட்டால்‌ 

30. குரு அந்த நோயைச்‌ சோதித்துப்‌ பார்க்க வேண்டும்‌. நோயுள்ள இடம்‌ குழிவாயும்‌, 
உரோமம்‌ பொன்னிறமாகவும்‌ குறைவாகவும்‌ இருந்தால்‌ தீட்டு எனக்‌ குரு அறிவிப்பார்‌. அது 
தாடையிலோ தலையிலோ ஏற்படும்‌ சொறி வகையான தொழுநோய்‌ ஆகும்‌. 

31. குரு அதைச்‌ சோதித்துப்‌ பார்த்து அவ்விடத்தில்‌ மற்றத்‌ தோலைவிடக்‌ குழிந்திராமல்‌ 
கருப்பு உரோமம்‌ இல்லை என்றால்‌, குரு ஏழுநாள்‌ அவரைத்‌ தனியாக வைப்பார்‌. 

32. ஏழாம்‌ நாளில்‌ அவரைக்‌ குரு சோதித்துப்‌ பார்ப்பார்‌. அந்தச்‌ சொறி படராமலும்‌, அங்கு 
மஞ்சள்‌ உரோமம்‌ இல்லாமலும்‌, மற்றத்‌ தோலைவிடக்‌ குழிவு இல்லாமலும்‌ இருந்தால்‌, 

33. அவர்‌ சொறி இருக்கும்‌ இடம்‌ நீங்கலாக, மற்ற இடங்களைச்‌ சிரைத்துக்‌ கொள்வார்‌. 
மீண்டும்‌ குரு அவரை ஏழுநாள்‌ தனியாக வைப்பார்‌. 

34. ஏழாம்‌ நாளில்‌ குரு சோதித்துப்‌ பார்க்கும்போது, தோலில்‌ சொறி பரவாமல்‌, மற்றத்‌ 
தோலைவிடக்‌ குழிந்திராமல்‌ இருந்தால்‌ அவர்‌ தீட்டற்றவர்‌ என அறிவிப்பார்‌. தம்‌ ஆடைகளைத்‌ 
துவைத்தபின்‌, அவர்‌ தூய்மையாவார்‌. 

35. தூய்மையானவராக அறிவிக்கப்பட்டபின்‌ உடலில்‌ சொறி படர்ந்தால்‌, 


19 


36. குரு அவரைச்‌ சோதித்துப்‌ பார்ப்பார்‌. தோலில்‌ சொறி பரவி இருந்தால்‌ உரோமம்‌ மஞ்சள்‌ 
நிறமா எனக்‌ குரு பார்க்கத்‌ தேவை இல்லை. அவர்‌ தீட்டூள்ளவர்‌. 

37. சொறி குறைந்து, அந்த இடத்தில்‌ கருப்பு உரோமம்‌ முளைத்ததெனில்‌ சொறி 
குணமாயிற்று: அவர்‌ தீட்டற்றவராய்‌ இருக்கிறார்‌. அவர்‌ தீட்டற்றவர்‌ எனக்‌ குரு அறிவிப்பார்‌. 

38. ஓர்‌ ஆண்‌ அல்லது பெண்ணின்‌ உடலில்‌ வெள்ளைப்‌ புள்ளிகள்‌ காணப்பட்டால்‌, 

39. குரு சோதித்துப்‌ பார்ப்பார்‌. அவர்கள்‌ மேல்‌ தோலில்‌ மங்கின வெண்ணிறத்தில்‌ இருந்தால்‌ 
அது தோலில்‌ தோன்றுகிற வெள்ளைத்தேமல்‌: அவர்‌ தூய்மையானவர்‌. 

40. தலைமுடி உதிர்ந்து ஒருவர்‌ மொட்டையானால்‌, அவர்‌ தூய்மையானவர்‌. 

41. முன்புறத்‌ தலைமுடி உதிர்ந்து, அரை மொட்டையானால்‌, அவரும்‌ தூய்மையானவர்‌. 


42. மொட்டைத்‌ தலையில்‌ செந்நிறம்‌ கலந்த வெண்மையான புண்‌ உண்டானால்‌ அது 
தொழுநோயின்‌ தொடக்கம்‌. 
43. குரு அவரைச்‌ சோதித்துப்‌ பார்ப்பார்‌. அவரது மொட்டைத்‌ தலையிலோ, அரை 


மொட்டைத்‌ தலையிலோ, உடலின்‌ தோலில்‌ தோன்றும்‌ தொழுநோய்‌ போன்ற செந்நிறம்‌ 
கலந்த வெண்மையான தடிப்பு இருந்தால்‌, 

44. அவர்‌ தொழுநோயாளி. அவர்‌ தீட்டூுள்ளவர்‌. அவர்‌ தீட்டுள்ளவர்‌, எனக்‌ குரு அறிவிப்பார்‌. 
ஏனெனில்‌ நோய்‌ அவர்‌ தலையில்‌ உள்ளது. 

45. தொழுநோயால்‌ பாதிக்கப்பட்டவர்‌ கிழிந்த உடை அணிந்து, தலை வாராமல்‌ மேலுதட்டை 
மறைத்துக்‌ கொண்டு, தீட்டு, தீட்டு , என குரலெழுப்ப வேண்டும்‌. 

46. நோயுள்ள நாளெல்லாம்‌ அவர்‌ தீட்டூள்ளவர்‌. எனவே தீட்டூுள்ள அவர்‌ பாளையத்துக்கு 
வெளியே தனியாகக்‌ குடியிருப்பார்‌. 

47. ஆட்டு உரோமம்‌, அல்லது பஞ்சு நூலால்‌ செய்யப்பட்ட உடையில்‌, 

48. அல்லது பஞ்சு நூலும்‌ ஆட்டு உரோமமும்‌ சேர்த்து நெய்யும்‌ பாவில்‌ அல்லது ஊடுநூலில்‌, 
அல்லது தோலாடையில்‌, அல்லது தோலால்‌ செய்யப்பட்ட எதிலும்‌, தொழுநோயின்‌ 
அடையாளம்‌ தோன்றி, 

49. உடையிலோ, தோலாடையிலோ, பாவிலோ, ஊடுநூலிலோ, தோல்‌ அல்லது தோலினால்‌ 
செய்யப்பட்ட எதிலாவது, நோய்‌ பச்சை அல்லது சிவப்பு நிறமாகக்‌ காணப்பட்டால்‌, அது 
தொழுநோய்‌. குருவுக்கு அதைக்‌ காட்ட வேண்டும்‌. 

50. குரு அந்த நோயைச்‌ சோதித்துப்பார்த்து, நோய்‌ தீண்டியவற்றை ஏழுநாள்‌ தனியாக 
வைத்து, 

51. ஏழாம்‌ நாளில்‌ அதைக்‌ கவனிக்க வேண்டும்‌. உடையிலோ, பாவிலோ, ஊடுநூலிலோ, 
தோலாடையிலோ, தோலால்‌ செய்யப்பட்ட எதிலோ இருந்தால்‌, அது வளரும்‌ தொழுநோய்‌. 
அது தீட்டானது. 

52. அந்த நோயுள்ள ஆட்டு உரோமத்தாலோ பஞ்சு நூாலாலோ ஆன உடையையும்‌ பாவையும்‌, 
ஊடுநூலையும்‌, தோலாடையையும்‌, தோலால்‌ செய்யப்பட்ட எதையும்‌ சுட்டெரிக்க வேண்டும்‌. 
ஏனெனில்‌ அது வளரும்‌ தொழுநோய்‌. அது நெருப்பில்‌ சுட்டெரிக்கப்பட வேண்டும்‌. 

53. உடையிலோ, பாவிலோ, நூலிலோ, தோலால்‌ செய்யப்பட்ட எதிலோ அந்த நோய்‌ 
பரவவில்லை எனக்‌ குரு கண்டால்‌ 

54. குரு நோய்‌ தீண்டியதைக்‌ கழுவச்‌ சொல்லி, இரண்டாம்‌ முறையும்‌ ஏழுநாள்‌ தனியாக 
வைப்பார்‌. 

55. அது கழுவப்பட்ட பின்‌ அதைச்‌ சோதித்தப்பார்ப்பார்‌. நோய்‌ தீண்டிய பகுதி நோய்‌ 
பரவாதிருக்கும்‌ நிறம்‌ மாறாதிருந்தால்‌, அது தீட்டானது. அது உட்புறம்‌ இருந்தாலும்‌ வெளிப்புறம்‌ 
இருந்தாலும்‌ அதை நீ நெருப்பில்‌ சுட்டெரிக்க வேண்டும்‌. 

56. கழுவப்பட்டபின்‌, நோய்‌ குறைந்துவிட்டது எனக்‌ குரு கண்டால்‌, அந்தப்‌ பகுதியை 
உடையிலிருந்து, தோலாடையிலிருந்து அல்லது பாவு அல்லது ஊடுநூலிலிருந்து கிழித்தெறிந்து 
விடவேண்டும்‌. 

57. ஆடையிலோ, பாவிலோ, ஊடுநூலிலோ, தோலால்‌ செய்யப்பட்ட எதிலோ நோய்‌ மீண்டும்‌ 
காணப்படுமாயின்‌ அது பரவும்‌. எனவே நோய்‌ தீண்டியதை நெருப்பில்‌ எரிக்க வேண்டும்‌. 

58. ஆடையோ, பாவோ, ஊடுநூலோ, தோலால்‌ செய்யப்பட்ட எதுவோ கழுவியபின்‌ அந்த 
நோய்‌ நீங்கிப்போகும்‌. இரண்டாம்‌ முறை கழுவியபின்‌ அது தூய்மையானது ஆகும்‌. 


20 


59. ஆட்டூ உரோம உடை, பஞ்சு நூல்‌ உடை, பாவு, ஊடுநூல்‌, தோலால்‌ செய்யப்பட்ட பை 
ஆகியவற்றுள்‌ எதுவும்‌ தீட்டுடையதா தீட்டற்றதா என அறிவதற்குத்‌ தொழுநோய்‌ பற்றிய சட்டம்‌ 
இதுவே.”” 


அதிகாரம்‌ 14. 


1. ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 
2, தொழுநோயாளியின்‌ தீட்டகற்றும்‌ நாளில்‌ அவரைக்‌ குறித்த சட்டம்‌: அவர்‌ குருவிடம்‌ 
அழைத்து வரப்பட வேண்டும்‌. குரு பாளையத்திற்கு வெளியே வந்து, அவரைச்‌ சோதித்துப்‌ 
பார்க்க வேண்டும்‌. 
3. தொழுநோயாளியின்‌ நோய்‌ குணமாயிற்று எனக்‌ குரு கண்டால்‌, 
4. தீட்டு அகற்றப்பட இருப்போரை உயிருள்ள, குறையற்ற இரு குருவிகளையும்‌, ஒரு கேதுரு 
மரக்கட்டையையும்‌, கருஞ்சிவப்பு நூலையும்‌, ஈசோப்பையும்‌ வாங்கி வருமாறு பணிப்பார்‌. 
5. மண்பாண்டத்தில்‌ ஊற்றிய ஊற்று நீரில்‌ குருவி ஒன்றின்‌ கழுத்தை அறுப்பார்‌: 
6. உயிருள்ள குருவியையும்‌, கேதுரு மரக்கட்டையையும்‌, கருஞ்சிவப்பு நூலையும்‌ 
ஈசோப்பையும்‌ எடுத்து, இவை அனைத்தையும்‌ உயிருள்ள குருவியையும்‌ ஊற்று நீரில்‌ 
கழுத்தறுக்கப்பட்ட குருவியின்‌ குருதியில்‌ தோய்ப்பார்‌: 
Ta தொழுநோயால்‌ ஏற்பட்ட தீட்டை அகற்றப்படவிருப்போரின்‌ மீது ஏழுமுறை தெளித்து, 
அவரது தீட்டை அகற்றுமாறு உயிருள்ள குருவியைத்‌ திறந்த வெளியில்‌ விட்டுவிடுவார்‌. 
8. தீட்டு அகற்றப்படுவோர்‌ தம்‌ உடைகளைத்‌ துவைத்து, தம்‌ தலையை மழித்து நீராடியதும்‌ 
தூய்மையாவார்‌: பின்பு, பாளையத்திற்குச்‌ சென்று, ஏழு நாள்‌ தம்‌ கூடாரத்துக்கு வெளியே 
தங்கியிருப்பார்‌: 
9. ஏழாம்‌ நாளில்‌ தம்‌ தலை, தாடி, புருவம்‌, மற்றும்‌ உரோமம்‌ அனைத்தையும்‌ மழுங்கச்‌ சிரைத்து 
த்‌ தம்‌ உடலை நன்கு கழுவித்‌ தூய்மையாவார்‌. 
10. எட்டாவது நாள்‌, ஒரு வயது நிரம்பிய பழுதற்ற ஓர்‌ ஆட்டையும்‌ இரு 
கிடாய்க்குட்டிகளையும்‌, இருபதுபடி அளவில்‌ பத்தில்‌ மூன்று பங்கு மாவை எண்ணெயில்‌ 
பிசைந்து தயாரித்த உணவுப்‌ படையலையும்‌ ஆழாக்கு எண்ணெயையும்‌ கொண்டு வரவேண்டும்‌. 

தூய்மைப்படுத்தவிருக்கும்‌ குரு தீட்டு அகற்றப்படவிருக்கும்‌ மனிதரையும்‌, பலிப்‌ 
பொருள்களையும்‌, சந்திப்புக்கூடார வாயிலுக்குக்‌ கொண்டி வருவார்‌. 
12. பின்னர்‌, குரு ஆழாக்கு எண்ணெயையும்‌ கிடாய்க்‌ குட்டிகளில்‌ ஒன்றையும்‌ குற்றம்‌ நீக்கும்‌ 
பலியாக ஒப்படைப்பார்‌. ஆண்டவர்‌ திருமுன்‌ ஆரத்திப்பலியாக அவற்றைச்‌ செலுத்துவார்‌. 
13. பாவம்‌ போக்கும்‌ பலிக்கும்‌ எரிபலிக்கும்‌ உரியவற்றை வெட்டும்‌ தூய இடத்தில்‌ கிடாய்க்‌ 
குட்டியையும்‌ வெட்டுவார்‌. இந்தக்‌ குற்றப்பழி நீக்கும்‌ பலி பாவம்‌ போக்கும்‌ பலி போன்று 
குருவுக்கு உரியது. ஏனெனில்‌, அது மிகவும்‌ தூய்மையானது. 
14. குற்றம்‌ நீக்கும்‌ பலியின்‌ குருதியில்‌ குரு சிறிது எடுத்துத்‌ தீட்டு அகற்றப்படவிருப்போரின்‌ 
வலக்காது மடல்‌, வலக்கைப்‌ பெருவிரல்‌, வலக்கால்‌ பெருவிரல்‌ ஆகியவற்றின்‌ மீது பூசுவார்‌. 
15. பின்பு, குரு அந்த ஆழாக்கு எண்ணெயில்‌ சிறிது தன்‌ இடக்கையில்‌ ஊற்றி, 
16. தன்‌ வலக்கை விரலை அதில்‌ தோய்த்து, ஏழு முறை அந்த எண்ணெயை ஆண்டவர்‌ 
திருமுன்‌ தெளிப்பார்‌. 
17. தன்‌ கையில்‌ எஞ்சியிருக்கும்‌ எண்ணெயில்‌ சிறிது எடுத்து, தீட்டு அகற்றப்படவிருப்போரின்‌ 
வலக்காது மடல்‌, வலக்கைப்‌ பெருவிரல்‌, வலக்கால்‌ பெருவிரல்‌ ஆகியவற்றின்‌ முன்பு பூசிய 
oo நீக்கும்‌ பலிக்குருதியின்‌ மீது அவர்‌ பூசுவார்‌. 

பின்னர்‌, அவர்‌ தம்‌ கையில்‌ எஞ்சியிருக்கும்‌ எண்ணெயைத்‌ தீட்டு 

ர்‌ பாரா! தலையில்‌ தடவி அவருக்காக ஆண்டவர்‌ திருமுன்‌ கறை நீக்கம்‌ 
செய்வார்‌. 
19. பாவம்‌ போக்கும்‌ பலியைச்‌ செலுத்தி, தீட்டகற்றப்பட இருப்போருக்குத்‌ தீட்டு நீங்கக்‌ 
கறை நீக்கம்‌ செய்வார்‌. பின்னர்‌ எரிபலிக்குரியதை வெட்டுவார்‌. 


21 


20. எரிபலியையும்‌, உணவுப்படையலையும்‌ பலிபீடத்தில்‌ படைப்பார்‌. இவ்வாறு குரு 
கறைநீக்கம்‌ செய்ய அந்த மனிதர்‌ தூய்மையாவார்‌. 
2b இவற்றைச்‌ செலுத்த இயலாத ஏழையாயிருந்தால்‌ அவர்‌ குற்றப்பழி நீக்கத்திற்கான 


ஆரத்திப்‌ பலியாகவும்‌, குறைநீக்கப்‌ பலியாகவும்‌ ஒரு கிடாய்க்‌ குட்டியையும்‌, உணவுப்‌ பலியாக 
இருபது படி அளவில்‌ மரக்காலில்‌ பத்தில்‌ ஒரு பங்கு மாவை எண்ணெயில்‌ பிசைந்து தயாரித்த 
உணவுப்படையலையும்‌ ஆழாக்கு எண்ணெயையும்‌ 

22. தம்‌ நிலைமைக்கேற்ப, இரு புறாக்களையோ, புறாக்‌ குஞ்சுகளையோ கொண்டுவர 
வேண்டும்‌. ஒன்று பாவம்போக்கும்‌ பலி: மற்றது எரிபலி. 

23. அவற்றை அவர்‌ எட்டாம்‌ நாளில்‌ சந்திப்புக்கூடார வாயிலில்‌ ஆண்டவர்‌ திருமுன்‌ தம்‌ 
தீட்டை அகற்றிக்கொள்வதற்காகக்‌ கொண்டுவர வேண்டும்‌. 

24. குற்றப்பழி நீக்கும்‌ கிடாய்க்குட்டியையும்‌, ஆழாக்கு எண்ணெயையும்‌ குரு வாங்கி, 
ஆண்டவர்‌ திருமுன்‌ ஆரத்திப்பலியாகக்‌ காட்டுவார்‌. 

25. குற்றப்பழி நீக்கும்‌ கிடாய்க்குட்டியை அடித்து அதன்‌ இரத்தத்தில்‌ சிறிது பிடித்துத்‌ SLO 
அகற்றப்படவிருப்போர்‌ வலக்காது மடலிலும்‌ வலக்கைப்‌ பெருவிரலிலும்‌ வலக்கால்‌ 
பெருவிரலிலும்‌ பூசுவார்‌. 

26. பின்னர்‌, அவர்‌ தம்‌ இடக்கையில்‌ சிறிது எண்ணெயை ஊற்றி, 

27. தம்‌ வலக்கை விரலை அதில்‌ தோய்த்து, ஏழுமுறை அந்த எண்ணெயை ஆண்டவர்‌ திருமுன்‌ 
தெளிப்பார்‌. 

28. தம்‌ கையில்‌ எஞ்சியிருக்கும்‌ எண்ணெயில்‌ சிறிது எடுத்து, தீட்டு அகற்றப்பட 
இருக்கிறவரின்‌ வலக்காது மடல்‌, வலக்கைப்‌ பெருவிரல்‌, வலக்கால்‌ பெருவிரல்‌ ஆகியவற்றில்‌ 
முன்னர்‌ பூசிய குற்றப்பழி நீக்கும்‌ பலிக்குருதியின்‌ மீது அவர்‌ பூசுவார்‌. 

29. பின்னர்‌ அவர்‌ தம்‌ கையில்‌ எஞ்சியிருக்கும்‌ எண்ணெயைத்‌ தீட்டு அகற்றப்பட 
விருப்போரின்‌ தலையில்‌ தடவி அவருக்காக ஆண்டவர்‌ திருமுன்‌ கறைநீக்கம்‌ செய்வார்‌. 

30. பின்னர்த்‌ தீட்டு அகற்றப்படவிருப்போர்‌ தம்‌ நிலைமைக்குத்‌ தக்கவாறு கொண்டுவந்த புறா 
எனினும்‌ புறாக்‌ குஞ்செனினும்‌, 

31. அவற்றில்‌ ஒன்றைப்‌ பாவம்‌ போக்கும்‌ பலியாகவும்‌, மற்றதை எரிபலியாகவும்‌ உணவுப்‌ 
படையலோடூ படைப்பார்‌. இவ்வாறு குரு தீட்டு அகற்றப்படுவோருக்கு ஆண்டவர்‌ திருமுன்‌ 
கறைநீக்கம்‌ செய்வார்‌. 

22. தம்மைத்‌ தூய்மையாக்கிக்‌ கொள்ளப்‌ போதுமானவற்றைக்‌ கொண்டுவர இயலாத 
தொழுநோயாளிக்கு உரிய சட்டம்‌ இதுவே.”” 

33. ஆண்டவர்‌ மோசேயிடமும்‌ ஆரோனிடமும்‌ கூறியது: 

34. உங்களுக்கு உடைமையாக நான்‌ வழங்கும்‌ கானான்‌ நாட்டிற்கு நீங்கள்‌ வந்த பின்னர்‌, 
அங்குள்ள ஒரு வீட்டில்‌ தொழுநோயை நான்‌ வரச்செய்தால்‌, 

35. அந்த வீட்டின்‌ உடைமையாளன்‌, என்‌ வீட்டில்‌ நோய்க்கான அறிகுறி தென்படுகிறது எனக்‌ 
குருவுக்கு அறிவிக்க வேண்டும்‌. 

36. குரு நோயைச்‌ சோதித்துப்‌ பார்க்கச்‌ செல்லுமுன்‌ வீட்டிலுள்ள அனைத்தையும்‌ 
வெளியேற்றுமாறு கட்டளையிடுவார்‌: இல்லையேல்‌ வீட்டிலுள்ள அனைத்தும்‌ தீட்டெனக்‌ 
கருதப்படும்‌. பின்னர்‌ நோயைச்‌ சோதிப்பதற்காகக்‌ குரு வீட்டினுள்‌ நுழைவார்‌. 

37. அவர்‌ நோய்‌ பற்றியிருக்கும்‌ இடத்தைப்‌ பார்வையிடுவார்‌. வீட்டுச்‌ சுவர்களில்‌ பச்சையும்‌ 
சிவப்புமான கறை இருந்து, அப்பகுதி சுவர்ப்பரப்பை விடக்‌ குழிவாயிருந்தால்‌, 

38. குரு வீட்டைவிட்டு வெளியே வந்து வாயிலை ஏழு நாள்‌ அடைத்து வைப்பார்‌. 

39. ஏழாம்‌ நாள்‌ மீண்டும்‌ வந்து சோதித்துப்‌ பார்ப்பார்‌. அங்கு நோய்க்குறி சுவர்களில்‌ 
பரவக்கண்டால்‌, 

40. அந்த இடத்திலுள்ள கற்களைப்‌ பெயர்த்து நகருக்கு வெளியே தீட்டான இடத்தில்‌ 
போடப்‌ பணிப்பார்‌. 

41. வீட்டின்‌ உட்சுவரைச்‌ செதுக்கி, செதுக்கப்பட்ட பூச்சுமண்ணை நகருக்கு வெளியே 
தீட்டான இடத்தில்‌ கொட்டிவிட்டு, 

42. பெயர்த்த கற்களுக்குப்‌ பதிலாக வேறு கற்களைக்‌ கொண்டுவந்து வேறுமண்ணை எடுத்துப்‌ 
பூசச்‌ சொல்வார்‌. 


22 


43. கற்களை மாற்றி, சுவரைக்‌ கொத்திப்‌ பூசிப்‌ புதிதாக்கியபின்னர்‌ அந்நோய்‌ வீட்டில்‌ மீண்டும்‌ 
தென்பட்டால்‌, 

44. குரு வந்து பார்ப்பார்‌. நோய்‌ வீட்டில்‌ இடம்‌ பெற்றதெனில்‌ அது வளரும்‌ தொழுநோய்‌. அது 
தீட்டு. 

45. எனவே, வீட்டை இடித்து, அதன்‌ மரங்களையும்‌ மண்ணையும்‌ நகருக்கு வெளியே தீட்டான 
இடத்தில்‌ கொட்ட வேண்டும்‌. 

46. வீடு அடைக்கப்பட்டிருந்த நாள்களில்‌ அதனுள்‌ செல்பவன்‌ மாலைவரை தீட்டூள்ளவன்‌. 

47. வீட்டிலே படுத்திருந்தவனும்‌, அவ்வீட்டில்‌ உணவுண்டவனும்‌, தங்கள்‌ உடைகளை 
வெளுக்க வேண்டும்‌. 

48. குரு, வீடு பூசப்பட்டபின்‌ மீண்டும்‌ வந்து அங்கு நோய்‌ பரவவில்லை எனக்‌ கண்டால்‌, அந்த 
வீடு தூயது என அறிவிப்பார்‌. ஏனெனில்‌ நோய்‌ குணமாகிவிட்டது. 


49. வீட்டின்‌ கறையை நீக்க, இரு குருவிகள்‌, கேதுருக்கட்டை, சிவப்பு நூல்‌, ஈசோப்பு 
ஆகியவற்றைக்‌ குரு எடுப்பார்‌: 

50. ஒரு குருவியை மண்பாண்டத்திலுள்ள ஊற்று நீரில்‌ கொல்வார்‌: 

51. கேதுருக்‌ கட்டையையும்‌, ஈசோப்பையும்‌, சிவப்பு நூலையும்‌, உயிருள்ள குருவியையும்‌ 


கொல்லப்பட்ட அக்குருவியின்‌ குருதியிலும்‌ ஊற்று நீரிலும்‌ தோய்த்து, வீட்டின்‌ மேல்‌ ஏழு தரம்‌ 
தெளிப்பார்‌. 

52. குருவியின்‌ குருதி, ஊற்று நீர்‌, உயிருள்ள குருவி, கேதுருக்கட்டை, ஈசோப்பு, சிவப்பு நூல்‌, 
இவற்றால்‌ கறை நீக்கம்‌ செய்வார்‌. 

53. உயிருள்ள குருவியைக்‌ குடியிருப்புக்கு வெளியே மைதானத்தில்‌ விட்டு விடவேண்டும்‌. 
இவ்வாறு வீட்டிற்கான கறை நீக்கம்‌ செய்ததும்‌ அது தூய்மையாகும்‌. 

54. இது அனைத்துத்‌ தொழுநோய்க்கும்‌, சொறிக்கும்‌ 

55. உடைப்‌ பத்துக்கும்‌, வீட்டு நோய்க்கும்‌ 

56. வீக்கம்‌, சிரங்கு, வெள்யைமறு ஆகியவற்றிற்கான சட்டம்‌. 

57. எப்போது தீட்டு, எப்போது தூய்மை என முடிவு செய்வதற்குரிய தொழு நோய்க்கான 
சட்டமும்‌ அதுவே.”” 


அதிகாரம்‌ 15 


1. ஆண்டவர்‌ மோசேயிடமும்‌ ஆரோனிடமும்‌ கூறியது: 

2. "இஸ்ரயேல்‌ மக்களுக்கு நீங்கள்‌ கூறவேண்டியது: 

3. ஒருவனுக்கு விந்து ஒழுக்கு இருப்பின்‌- உடலிலிருந்து அது வெளிப்பட்டாலும்‌, உடலுள்‌ 
அடக்கிவைக்கப்பட்டாலும்‌-அது அவனுக்குத்‌ தீட்டு. 

4. விந்து ஒழுக்கு உடையவன்‌ படுக்கும்‌ படுக்கை அனைத்தும்‌ தீட்டு: அவன்‌ அமரும்‌ இருக்கை 
அனைத்தும்‌ தீட்டே. 

5. அவன்‌ படுக்கையைத்‌ தொடுபவன்‌, தன்‌ உடைகளைத்‌ துவைத்து, தண்ணீரில்‌ முழுக 
வேண்டும்‌. மாலை toL (Bib அவன்‌ தீட்டுடையவன்‌. 

6. விந்து ஒழுக்கு உடையவன்‌ அமர்ந்தவற்றின்‌ மீது அமர்பவனும்‌ தன்‌ உடைகளைத்‌ துவைத்து, 
தண்ணீரில்‌ முழுக வேண்டும்‌. மாலை மட்டும்‌ அவன்‌ தீட்டுடையவன்‌. 

7. அவன்‌ உடலைத்‌ தொடுபவனும்‌ தன்‌ உடைகளைத்‌ துவைத்து தண்ணீரில்‌ முழுக வேண்டும்‌. 
மாலை மட்டும்‌ அவன்‌ தீட்டுடையவன்‌. 

8. அவன்‌ தீட்டற்ற ஒருவன்மீது உமிழ்ந்தால்‌, இவன்‌ தன்‌ உடைகளைத்‌ துவைத்து, தண்ணீரில்‌ 
முழுகவேண்டும்‌. மாலைமட்டும்‌ அவன்‌ தீட்டுடையவன்‌. 

9. அவன்‌ ஏறிப்‌ பயணம்‌ செய்பவை அனைத்தும்‌ தீட்டு. 

10. அவன்‌ அடியிலிருக்கும்‌ எதையும்‌ தொடுபவன்‌ ஒவ்வொருவனும்‌ மாலைமட்டும்‌ 
தீட்டுடையவன்‌. அதைச்‌ சுமப்பவன்‌ தன்‌ உடைகளைத்‌ துவைத்து, தண்ணீரில்‌ முழுகவேண்டும்‌. 
மாலைமட்டூம்‌ அவன்‌ தீட்டுடையவன்‌. 


23 


11. அவன்‌ தன்னைத்‌ தண்ணீரில்‌ கழுவாதிருக்கையில்‌, தன்கையால்‌ எவனைத்‌ தொட்டாலும்‌, 
அவனும்‌ தன்‌ உடைகளைத்‌ துவைத்து, தண்ணீரில்‌ முழுகவேண்டும்‌. மாலை மட்டும்‌ அவன்‌ 
தீட்டுடையவன்‌. 


12. அவன்‌ தொடும்‌ மண்பாண்டம்‌ உடைக்கப்படவேண்டும்‌: மரக்கலம்‌ தண்ணீரில்‌ 
அலசப்படவேண்டும்‌. 
13. அவனது ஒழுக்கு நின்று தீட்டு அகன்றால்‌, அவன்‌ தன்னைத்‌ தீட்டகற்ற ஏழுநாள்‌ 


காத்திருக்கவேண்டும்‌: பின்பு அவன்‌ தன்‌ உடைகளைத்‌ துவைத்து, தன்‌ உடலை ஊற்று நீரில்‌ 
கழுவியதும்‌, அவனது தீட்டு அகலும்‌. 

14. எட்டாம்‌ நாள்‌, இரு காட்டூப்‌ புறாக்களை அல்லது புறாக்‌ குஞ்சுகளை, சந்திப்புக்கூடார 
வாயிலில்‌ ஆண்டவர்‌ திருமுன்‌ குருவிடம்‌ கொடுக்க வேண்டும்‌. 

15. குரு அவற்றில்‌ ஒன்றைப்‌ பாவம்‌ போக்கும்‌ பலியாகவும்‌, மற்றதை எரிபலியாகவும்‌ செலுத்தி 
அவனுக்காக, ஆண்டவர்‌ திருமுன்‌ பாவக்கழுவாய்‌ நிறைவேற்றுவார்‌. 

16. விந்து கழிந்தவனும்‌ தன்‌ உடலைக்‌ கழுவுவாள்‌. மாலை மட்டும்‌ அவன்‌ தீட்டுடையவன்‌. 

LT விந்து பட்டதோலும்‌ உடையும்‌ நீரால்‌ கழுவப்படவேண்டும்‌. மாலைமட்டும்‌ அவை 
தீட்டாயிருக்கும்‌. 

18. அவனுடன்‌ அவன்‌ மனைவி படுத்திருந்தால்‌, இருவரும்‌ தண்ணீரில்‌ முழுக வேண்டும்‌. 
மாலைமட்டும்‌ அவர்கள்‌ தீட்டாயிருப்பர்‌. 

19. மாதவிலக்கில்‌ இரத்தப்பெருக்குடைய பெண்‌ ஏழுநாள்‌ விலக்காய்‌ இருப்பாள்‌. அவளைத்‌ 
தொடூபவர்‌ மாலைமட்டும்‌ தீட்டாயிருப்பர்‌. 


20. மாத விலக்கின்மீது எதன்மீது படுக்கிறாளோ, எவற்றின்மீது அமர்கிறாளோ அவை 
அனைத்தும்‌ தீட்டே. 

21. அவள்‌ படுக்கையைத்‌ தொடூபவர்‌ அனைவரும்‌ தம்‌ உடைகளைத்‌ துவைத்து நீரில்‌ 
முழுகவேண்டும்‌. மாலைமட்டும்‌ அவர்கள்‌ தீட்டாய்‌ இருப்பர்‌. 

22. அவள்‌ அமரும்‌ மணையைத்‌ தொடுபவன்‌ தன்‌ உடைகளைத்‌ துவைத்து, தண்ணீரில்‌ 
முழுகவேண்டும்‌. மாலைமட்டூம்‌ அவன்‌ தீட்டாய்‌ இருப்பான்‌. 

23. அவள்‌ படுக்கையின்மீதும்‌ அவள்‌ அமர்ந்த மணையின்மீதும்‌ இருந்த எதையாகிலும்‌ 
தொட்டவனும்‌ மாலைமட்டும்‌ தீட்டாய்‌ இருப்பான்‌. 

24. ஒருவன்‌ அவளுடன்‌ படுக்கையில்‌ படுத்துக்கொண்டு, அவள்‌ தீட்டு அவன்‌ மீதுபட்டது 


என்றால்‌, அவன்‌ ஏழுநாள்‌ தீட்டுடையவன்‌: அவன்‌ படுக்கும்‌ படுக்கை அனைத்தும்‌ தீட்டே. 

25; பெண்‌ ஒருத்திக்கு உரிய மாதவிலக்கு நாள்கள்‌ கடந்தும்‌ உதிரப்பெருக்கு நீடித்தால்‌, 
அந்த நாள்கள்‌ எல்லாம்‌ விலக்கு நாள்களைப்போல்‌ தீட்டானவையே. 

26. அந்த நாள்கள்‌ எல்லாம்‌ அவள்‌ படுக்கும்‌ படுக்கை அனைத்தும்‌, விலக்குக்‌ காலப்‌ 
படுக்கைக்கு ஒத்ததே: அவள்‌ அமரும்‌ அனைத்தும்‌ தீட்டுக்‌ காலத்தைப்‌ போன்றே விலக்காய்‌ 
இருக்கும்‌. 

27. அவற்றைத்‌ தொடுபவன்‌ தன்‌ உடைகளைத்‌ துவைத்து, நீரில்‌ மூழ்கவேண்டும்‌. மாலைமட்டும்‌ 
அவன்‌ தீட்டாய்‌ இருப்பான்‌. 

28. அவள்‌ தன்‌ இரத்தப்பெருக்கு நின்றபின்‌, ஏழு நாள்‌ கழித்தபின்‌ தீட்டற்றவள்‌ ஆவாள்‌. 

29. எட்டாம்‌ நாள்‌, இரு காட்டுப்‌ புறாக்களையோ புறாக்‌ குஞ்சுகளையோ சந்திப்புக்‌ கூடார 
வாயிலில்‌ குருவிடம்‌ கொண்டு வருவாள்‌. 

30. குரு அவற்றில்‌ ஒன்றைப்‌ பாவம்‌ போக்கும்‌ பலியும்‌ மற்றதை எரி பலியுமாக்கி, அவளுக்காக 
ஆண்டவர்‌ திருமுன்‌ பாவக்கழுவாய்‌ நிறைவேற்றுவார்‌. 

31. இஸ்ரயேல்‌ மக்கள்‌, தங்கள்‌ நடுவே இருக்கும்‌ எனது தங்குமிடத்தைத்‌ தீட்டாக்கி, 
சாகாதபடிக்கு, நீங்கள்‌ அவர்கள்‌ தீட்டுகளிலி ருந்து அவர்களை விலக்கி வைக்க வேண்டும்‌. 

32. விந்து ஒழுக்கினாலும்‌ விந்து அழிவினாலும்‌ தீட்டானவனுக்கும்‌ 

33. தன்‌ விலக்கினாலும்‌ நோயுற்றவளுக்கும்‌-உடல்‌ தூய்மையற்ற ஆணுக்கும்‌ பெண்ணுக்கும்‌- 
தீட்டாயிருப்பவளோடு படுத்தவனுக்கும்‌, உரிய சட்டம்‌ இதுவே”. 


24 


அதிகாரம்‌ 16 


1. ஆரோனின்‌ புதல்வர்‌ இருவர்‌ ஆண்டவரது திருமுன்னிலையை நெருங்கியதால்‌ 
சாவுக்குள்ளானபின்‌, ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

2. ஆரோனிடம்‌ நீ கூற வேண்டியது: அவன்‌ சாகாது இருக்க வேண்டுமெனில்‌, தூயகத்தில்‌ 
தொங்குதிரைக்கு உள்ளே இருக்கும்‌ இரக்கத்தின்‌ இருக்கையின்‌ மூடிக்கு முன்பாக, அவன்‌ 
விரும்பும்‌ போதெல்லாம்‌ வரக்கூடாது: வந்தால்‌ சாவுக்குள்ளாவான்‌. ஏனெனில்‌ இரக்கத்தின்‌ 
இருக்கையின்மேல்‌ மேகத்தில்‌ நான்‌ தோன்றுவேன்‌. 


3. ஒரு காளையைப்‌ பாவம்‌ போக்கும்‌ பலியாகவும்‌ ஓர்‌ ஆட்டுக்கிடாயை எரிபலியாகவும்‌ 
செலுத்தி ஆரோன்‌ தூயகத்திற்குள்‌ நுழையலாம்‌. 
4. அவன்‌ புனித நார்ப்பட்டு மேற்சட்டை அணியவேண்டும்‌. நார்ப்பட்டாலான உள்ளாடை, 


கச்சை, தலைப்பாகை அணிய வேண்டும்‌. இந்தப்‌ புனித ஆடைகளை நீராடிய பின்னரே அவன்‌ 
அணியலாம்‌. 


5. இஸ்ரயேல்‌ மக்கள்‌ கூட்டமைப்பு பாவம்போக்கும்‌ பலிக்காக வெள்ளாட்டுக்‌ கிடாய்கள்‌ 
இரண்டையும்‌ எரி பலிக்காக ஆட்டுக்கி டாய்‌ ஒன்றையும்‌ கொண்டுவர வேண்டும்‌. 

6. ஆரோன்‌, பாவம்‌ போக்கும்‌ பலிக்குரிய காளையைத்‌ தனக்காகவும்‌ தன்‌ 
குடும்பத்தினருக்காகவும்‌ பலியிட்டுப்‌ பாவக்கழுவாய்‌ நிறைவேற்றுவான்‌. 

7. வெள்ளாட்டுக்‌ கிடாய்கள்‌ இரண்டையும்‌ சந்திப்புக்‌ கூடார வாயிலில்‌, ஆண்டவர்‌ திருமுன்‌ 
நிறுத்த வேண்டும்‌. 

8. ஆண்டவருக்கென ஒன்றும்‌ போக்கு ஆடாக விடப்படுவதற்கென ஒன்றுமாக அந்தக்‌ 


கிடாய்கள்மேல்‌ சீட்டு இடப்படும்‌. 
9. ஆண்டவருக்கெனச்‌ சீட்டு விழுந்த ஆட்டுக்கிடாயைப்‌ பாவம்‌ போக்கும்‌ பலியாகச்‌ செலுத்த 
வேண்டும்‌. 
10. போக்கு ஆடாக விடப்படுவதற்கெனச்‌ சீட்டு விழுந்த வெள்ளாட்டுக்கிடாய்‌, 
பாவக்கழுவாய்க்கெனப்‌ பாலை நிலத்திற்கு அனுப்பப்படுமாறு, ஆண்டவர்‌ திருமுன்‌ உயிருடன்‌ 
நமக்க வைக்கப்படும்‌. 

ஆரோன்‌ பாவம்போக்கும்‌ பலிக்குரிய காளையைத்‌ தன்‌ குடூம்பத்தாருக்காகவும்‌ 
"Tm பாவக்கழுவாய்‌ நிறைவேற்றுவான்‌. 
12. ஆரோன்‌ கலசத்தை ஆண்டவர்‌ திருமுன்‌ இருக்கும்‌ பலிப்டத்து நெருப்புத்தணலால்‌ 
நிரப்பிக்கொண்டு, பொடியாக்கப்பட்ட நறுமணமிக்க சாம்பிராணியும்‌ எடுத்துக்‌ கொண்டு, 
தொங்குதிரைக்கு உள்ளே வருவான்‌. 
13. அவன்‌ சாகாதிருக்க, உடன்படிக்கைப்‌ பேழையின்மேல்‌ இருக்கும்‌ இரக்கத்தின்‌ 
இருக்கையைப்‌ புனிதப்புகை மூடூமளவிற்கு ஆண்டவர்‌ திருமுன்‌ நெருப்பில்‌ சாம்பிராணி 
போடுவான்‌. 
14. மேலும்‌ அவன்‌ கீழே நின்று கொண்டு, காளையின்‌ இரத்தத்தில்‌ சிறிது எடுத்து 
இரக்கத்தின்‌ இருக்கைமீது தன்‌ விரலால்‌ தெளிப்பான்‌. மீண்டும்‌ சிறிது எடுத்து இரக்கத்தின்‌ 
இருக்கை முன்னர்‌ ஏழுமுறை தெளிப்பான்‌. 
15. மக்களின்‌ பாவம்போக்கும்‌ பலியான வெள்ளாட்டுக்கிடாயை அவன்‌ அடித்து, அதன்‌ 
இரத்தத்தைத்‌ தொங்குதிரைக்கு உள்ளே கொண்டு செல்வான்‌, காளையின்‌ இரத்தத்தைக்‌ 
தெளித்தது போலவே, இதனையும்‌ இரக்கத்தின்‌ இருக்கையின்மேலும்‌, அதன்‌ முன்னிலையிலும்‌ 
தெளிப்பான்‌. 
16. இஸ்ரயேல்‌ மக்களின்‌ தீட்டுகளை முன்னிட்டும்‌ அவர்களின்‌ பாவங்களால்‌ விளைந்த 
குற்றங்களை முன்னிட்டும்‌ தீட்டுப்பட்ட தூயகத்திற்காகப்‌ பாவக்கழுவாய்‌ நிறைவேற்றுவான்‌: 
அவர்களின்‌ தூய்மையற்ற நிலைக்குள்‌ அமைந்துள்ள சந்திப்புக்‌ கூடாரத்துக்காகவும்‌ அவன்‌ 
அப்படியே செய்வான்‌. 
17. அவன்‌, தனக்காகவும்‌ தன்‌ குடும்பத்திற்காகவும்‌ சபை மக்கள்‌ அனைவருக்காகவும்‌ 
பாவக்கழுவாய்‌ நிறைவேற்றும்படி தூயகத்திற்குள்‌ சென்று, பாவக்கழுவாய்‌ நிறைவேற்றிவிட்டு 
வெளியே வரும்‌ வரை சந்திப்புக்கூடாரத்தில்‌ எவரும்‌ இருத்தல்‌ கூடாது. 


25 


18. அவன்‌ ஆண்டவர்‌ திருமுன்‌ இருக்கிற பலிபீடத்திற்கு அருகில்‌ வந்து அதற்குப்‌ 
பாவக்கழுவாய்‌ நிறைவேற்றுவான்‌. காளையின்‌ இரத்தத்திலும்‌ வெள்ளாட்டுக்‌ கிடாயின்‌ 
இரத்தத்தி லும்‌ சிறிது எடுத்துப்‌ பலிபீடக்‌ கொம்புகளில்‌ பூசுவான்‌. 

19. தன்‌ விரலினால்‌ அந்த இரத்தத்தை எடுத்து, ஏழு முறை அதன்‌ மேல்‌ தெளித்து, இஸ்ரயேல்‌ 
மக்களின்‌ தீட்டுகள்‌ நீங்க அர்ப்பணிப்பான்‌. 

20. இவ்வாறு அவன்‌ தூயகத்திற்கும்‌, சந்திப்புக்‌ கூடாரத்திற்கும்‌, பலிபீடத்திற்கும்‌ கழுவாய்‌ 
நிறைவேற்றியபின்‌, உயிரோடிருக்கிற ஆட்டுக்கி டாயைக்‌ கொண்டுவருவான்‌. 

21, ஆரோன்‌ இரு கைகளையும்‌ உயிரோடிருக்கும்‌ அந்தக்‌ கிடாயின்‌ மேல்‌ வைத்து, 
இஸ்ரயேல்‌ மக்களின்‌ எல்லாக்‌ குற்றங்களையும்‌ தவறுகளையும்‌ பாவங்களையும்‌ அறிக்கையிட்டு 
அதன்‌ தலைமேல்‌ சுமத்தி, அதைப்‌ பாலை நிலத்துக்குக்‌ கொண்டு செல்ல நியமிக்கப்பட்ட ஆள்‌ 
மூலம்‌ அங்கு அனுப்பிவிடுவான்‌. 


22. அந்த வெள்ளாட்டுக்‌ கிடாய்‌ அவர்களின்‌ பாவங்களைச்‌ சுமந்துகொண்டு தனிமையான 
இடத்திற்குச்‌ செல்லும்‌: அந்த ஆள்‌ அதைப்‌ பாலைநிலத்தில்‌ விட்டுவிடுவான்‌. 
23. ஆரோன்‌ சந்திப்புக்‌ கூடாரத்திற்கு வந்து, தூயகத்தில்‌ உடுத்தியிருந்த நராப்பட்டு 


ஆடைகளை அங்கே களைந்து வைத்துவிடூவான்‌. 

24. பின்பு, அவன்‌ தூய்மையான இடத்தில்‌ குளித்துத்‌ தன்‌ ஆடைகளை அணிந்துகொண்டு தன்‌ 

எரி பலியையும்‌ மக்களின்‌ எரிபலிகளையும்‌ செலுத்தி, தனக்காகவும்‌ மக்களுக்காகவும்‌ 

பாவக்கழுவாய்‌ நிறைவேற்றுவான்‌. 

25. பாவம்‌ போக்கும்‌ பலியின்‌ கொழுப்பை அவன்‌ பலிபீடத்தில்‌ எரித்து விடுவான்‌. 

26. போகவிட்ட போக்கு ஆடாகிய வெள்ளாட்டுக்‌ கிடாயைக்‌ கொண்டு போய்‌ விட்டவன்‌, தன்‌ 

உடைகளைத்‌ துவைத்து, தண்ணீரில்‌ குளித்த பின்னரே பாளையத்துக்குள்‌ வருவான்‌. 

27. தூயகத்திற்குள்‌ பாவம்‌ போக்குவதற்கென இரத்தம்‌ எடுக்கப்பட்ட காளையும்‌ கிடாயும்‌, 

பாளையத்திற்கு வெளியே கொண்டுபோகப்படும்‌: அவற்றின்‌ தோல்‌, இறைச்சி, சாணம்‌ ஆகியவை 

நெருப்பில்‌ சுட்டெரிக்கப்படும்‌. 

28. அவற்றை எரித்தவன்‌ தன்உடைகளைத்‌ துவைத்து, தண்ணீரில்‌ குளித்த பின்னரே 

பாளையத்திற்குள்‌ வருவான்‌. 

29. ஏழாம்‌ மாதம்‌ பத்தாம்‌ நாள்‌ குடிமக்களும்‌ உங்களோடு வாழும்‌ அன்னியரும்‌ வேலை ஒன்றும்‌ 

செய்யாமல்‌ நோன்பிருக்க வேண்டும்‌. இது உங்களுக்கு என்றுமுள்‌ நியமம்‌ ஆகும்‌. 

30. அந்த நாளில்‌ நீங்கள்‌ தூய்மையாக்கப்படும்படி உங்களுக்கெனப்‌ பாவக்கழுவாய்‌ 

நிறைவேற்றப்படும்‌: ஆண்டவர்‌ திருமுன்‌ உங்கள்‌ பாவங்களுக்காகக்‌ கழுவாய்‌ நிறைவேற்றப்பட, 

நீங்கள்‌ தூய்மையடைவீர்கள்‌. 

31. அது உங்களுக்கு நோன்புநாள்‌. அந்த நாள்‌ நீங்கள்‌ முழு ஓய்வெடுக்கும்‌ ஓய்வு நாள்‌ . இது 

என்றுமுள நியமம்‌ ஆகும்‌. 

32. அருள்பொழிவு செய்யப்பட்டு, தன்‌ தந்தைக்குப்‌ பின்னர்‌ குருவாக நியமனம்‌ பெற்றவனே 

பாவக்கழுவாய்‌ நிறைவேற்றுவான்‌. அவன்‌ தூய உடைகளான நார்ப்பட்டு ஆடைகளை அணிந்து 

கொண்டு, 

33. தூயகத்திற்காகவும்‌, சந்திப்புக்‌ கூடாரத்திற்காகவும்‌ பாவக்‌ கழுவாய்‌ நிறைவேற்றுவான்‌. 
குருக்களுக்காகவும்‌, சபையின்‌ எல்லா மக்களுக்காகவும்‌ பாவக்‌ கழுவாய்‌ செய்வான்‌. 

34. ஆண்டுக்கு ஒரு முறை இஸ்ரயேல்‌ மக்களுக்காகவும்‌ அவர்களுடைய எல்லாப்‌ 

பாவங்களுக்காகவும்‌ கழுவாய்‌ நிறைவேற்ற வேண்டும்‌. இது என்றுமுள நியமம்‌ ஆகும்‌ என்று சொல்‌ 

என்றார்‌. ஆண்டவர்‌ இட்ட ஆணையின்படி மோசே செய்தார்‌. 


அதிகாரம்‌ 17 


1. ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 
2; ஆரோன்‌, அவன்‌ புதல்வர்‌, எல்லா இஸ்ரயேல்‌ மக்கள்‌ ஆசியோரிடம்‌ நீ கூறவேண்டிய 
ஆண்டவரின்‌ வார்த்தை இதுவே: 


26 


3. இஸ்ரயேல்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்த யாரேனும்‌ மாடு, ஆடு, அல்லது வெள்ளாடு இவற்றைச்‌ 
சந்திப்புக்கூடார வாயிலான ஆண்டவர்‌ உறையும்‌ இடத்தில்‌ அவரது திருமுன்‌ ஆண்டவருக்குச்‌ 
செலுத்தும்படி கொண்டு வராமல்‌, 

4. குடியிருப்பிலோ, குடியிருப்பு எல்லைக்கு வெளியிலோ கொலை செய்தால்‌, அது 
அவருக்குப்‌ பழியாகும்‌. குருதி சிந்தச்‌ செய்ததால்‌, அவர்‌ தமது இனத்தினின்று அழிக்கப்படுவார்‌. 
5. எனவே, இஸ்ரயேல்‌ மக்கள்‌, வயல்‌ வெளியில்‌ பலியிடுகிற தங்கள்‌ பலிகளைச்‌ சந்திப்புக்‌ 
கூடாரவாயிலுக்கு ஆண்டவர்‌ திருமுன்‌ கொண்டுவந்து, அங்கே அவருக்கு நல்லுறவுப்‌ பலிகளாகச்‌ 
செலுத்துவார்கள்‌. 

6. அங்குக்‌ குரு அந்த இரத்தத்தைச்‌ சந்திப்புக்‌ கூடாரவாயிலில்‌ இருக்கும்‌ ஆண்டவரின்‌ 
பலிபீடத்தின்மேல்‌ தெளித்து, கொழுப்பை ஆண்டவருக்கு உகந்த நறுமணமாக எரிப்பார்‌. 

d அவர்கள்‌ கள்ளத்தனமாய்ப்‌ பின்பற்றிவந்த பேய்களுக்கு இனித்‌ தங்கள்‌ பலிகளைச்‌ 
செலுத்தக்கூடாது. இது அவர்களுக்கு என்றுமுள நியமம்‌ ஆகும்‌. 

8. எனவே, நீ அவர்களிடம்‌ கூறவேண்டியது: இஸ்ரயேல்‌ வீட்டாரிலோ, அவர்களோடு தங்கும்‌ 
அன்னியர்களிலோ யாரேனும்‌ எரிபலி செலுத்தினால்‌, 

9. அதனைச்‌ சந்திப்புக்‌ கூடார வாயிலில்‌ ஆண்டவருக்குச்‌ செலுத்தும்படி கொண்டு வராவிடில்‌, 
அவர்‌ அவரது இனத்தவருள்‌ இராமல்‌ அழிக்கப்படுவார்‌. 

10. இஸ்ரயேல்‌ குடும்பத்தாரிலும்‌ உங்கள்‌ நடூவே தங்கும்‌ அன்னியரிலும்‌ ஒருவர்‌ குருதியை 
அருந்தினால்‌, குருதி அருந்தியவருக்கு எதிராக நான்‌ என்முகத்தைத்‌ திருப்பி, அந்த 
மக்களிடையே அவர்‌ இராதபடி அழிப்பேன்‌. 

11. உடலின்‌ உயிர்‌ குருதியில்‌ உள்ளது. அதனை நான்‌ உங்களுக்காகப்‌ பலிபீடத்தின்மேல்‌ 
உங்கள்‌ உயிருக்கெனப்‌ பாவக்கழுவாய்‌ செய்யும்படி ஆணையிட்டேன்‌. ஏனெனில்‌, அது 
உயிருக்கான பாவக்கழுவாய்‌ நிறைவேற்றும்‌ குருதி. 

12. எனவேதான்‌ இஸ்ரயேல்‌ மக்களுக்குச்‌ சொன்னேன்‌: உங்களில்‌ ஒருவரும்‌ குருதியை 
அருந்த வேண்டாம்‌. உங்களிடையே தங்கும்‌ அன்னியரும்‌ அருந்த வேண்டாம்‌. 

13. இஸ்ரயேல்‌ மக்களிலோ, உங்களிடையே தங்கும்‌ அன்னியரிலோ ஒருவர்‌ உண்ணத்தக்க 
ஒரு விலங்கை அல்லது பறவையை வேட்டையாடிப்பிடித்தால்‌, அவர்‌ அதன்‌ குருதியைத்‌ தரையில்‌ 
சிந்தவிட்டு மண்ணால்‌ மூடவேண்டும்‌. 

14. ஏனெனில்‌, அனைத்து உடலுக்கும்‌ அதுவே உயிர்‌, அதன்‌ குருதி உயிர்‌ போன்றது. 
ஆகையால்‌ இஸ்ரயேல்‌ மக்களுக்கு, எந்த உடலையும்‌ குருதியோடு உண்ணாதீர்கள்‌ என்று 
சொன்னேன்‌. ஏனெனில்‌, எல்லா உடலின்‌ உயிரும்‌ குருதியே: அதனை உண்பவர்‌ அழிவார்‌. 

15. குடிமக்களிலும்‌ அன்னியரிலும்‌ செத்த உடலை அல்லது பீறிக்‌ கிழிக்கப்பட்டதை உண்பவர்‌ 
தம்‌ உடைகளைத்‌ துவைத்து, தண்ணீரில்‌ முழுகுவார்‌. அவர்‌ மாலைமட்டூம்‌ தீட்டாயிருப்பார்‌. 
பின்னர்‌ தூய்மையாவார்‌. 

16. அவர்‌ தம்‌ உடைகளைத்‌ துவைக்காமலும்‌ தம்‌ உடலைக்‌ கழுவாமலும்‌ இருந்தால்‌, தம்‌ 
குற்றத்தைத்‌ தாமே சுமப்பார்‌ . 


அதிகாரம்‌ 18. 


1. ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

2. நீ இஸ்ரயேல்‌ மக்களுக்குக்‌ கூறவேண்டியது: நான்‌ உங்கள்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌. 

3. நீங்கள்‌ குடியிருந்த எகிப்து நாட்டின்‌ வழக்கப்படி செய்ய வேண்டாம்‌: நான்‌ உங்களை 
அழைத்துச்‌ செல்லும்‌ கானான்‌ நாட்டின்‌ வழக்கப்படியும்‌ செய்ய வேண்டாம்‌. அவர்கள்‌ 
முறைமையும்‌ வேண்டாம்‌. 

4. நியமங்களை ஏற்று, என்‌ ஆணைகளுக்குப்‌ பணிந்து நடங்கள்‌, நானே உங்கள்‌ கடவுளாகிய 
ஆண்டவர்‌! 

5. எனவே நன்‌ நியமங்களையும்‌ ஆணைகளையும்‌ கடைப்பிடிக்க வேண்டும்‌. அவற்றிற்கேற்பச்‌ 
செயல்படுவோர்‌ அவற்றால்‌ வாழ்வு பெறுவார்‌. நானே ஆண்டவர்‌! 

6. உங்களுள்‌ எவரும்‌ தமக்கு இரத்த உறவாயிருக்கும்‌ எந்தப்‌ பெண்ணோடும்‌ உடலுறவு 
கொள்ள வேண்டாம்‌: நானே ஆண்டவர்‌! 


27 


7. தந்தையின்‌ வெற்றுடம்பாகிய உன்‌ தாயின்‌ வெற்றுடம்பைப்‌ பாராதே! ஏனெனில்‌ அவள்‌ உன்‌ 
தாய்‌: உன்‌ தாயை வெற்றுடம்பாக்காதே! 

8. தந்தையின்‌ மற்ற மனைவியரை வெற்றுடம்பாக்காதே! ஏனெனில்‌, அவர்கள்‌ உன்‌ தந்தையின்‌ 
உடல்‌ ஆவர்‌! 

9. தந்தைக்கோ, தாய்க்கோ வீட்டிலோ வெளியிலோ பிறந்த மகளான உன்‌ சகோதரியை 
வெற்றுடம்பாக்காதே! 

10. ஏனெனில்‌, அவர்கள்‌ உன்‌ வெற்றுடம்பு ஆவர்‌. 

11. தந்தைக்கு அவனுடைய மனைவியிடம்‌ பிறந்த மகளை வெற்றுடம்பாக்காதே! ஏனெனில்‌, 
அவள்‌ உனக்கு சகோதரி. 

12; தந்தையின்‌ சகோதரியை வெற்றுடம்பாக்காதே! ஏனெனில்‌, அவள்‌ உன்‌ தந்தையின்‌ 
உடல்‌. 

13. தாயின்‌ சகோதரியை வெற்றுடம்பாக்காதே! ஏனெனில்‌, அவள்‌ உன்‌ தாயின்‌ உடல்‌. 

14. தந்தையின்‌ சகோதரனை வெற்றுடம்பாக்காதே! அவன்‌ மனைவியோடு உடலுறவு கொள்ள 
வேண்டாம்‌: ஏனெனில்‌ அவள்‌ உன்‌ சிற்றன்னை. 


15. மருமகளை வெற்றுடம்பாக்காதே! ஏனெனில்‌ அவள்‌ உன்‌ மகனின்‌ மனைவி: அவளை 
வெற்றுடம்பாக்காதே! 

16. சகோதரனின்‌ மனைவியை வெற்றுடம்பாக்காதே! ஏனெனில்‌ அவள்‌ உன்‌ சகோதரனின்‌ 
வெற்றுடம்பு. 


17. ஒரு பெண்ணையும்‌ அவள்‌ மகளையும்‌ வெற்றுடம்பாக்காதே! அவள்‌ மகனின்‌ மகளையோ 
அவள்‌ மகளின்‌ மகளையோ மணம்‌ புரியாதே. இவர்கள்‌ அவளின்‌ நெருங்கிய இரத்த உறவினர்‌. 
அது முறைகேடு 

18. மனைவி உயிருடனிருக்க, அவளுக்குச்‌ சகக்‌ கிழத்தியாக, அவள்‌ சகோதரியை மணம்‌ 
புரிந்து உடலுறவு கொள்ளாதே! 

19. மனைவி மாதவிலக்கில்‌ இருக்கும்போது, அவளை வெற்றுடம்பாக்காதே! 


20. உனக்கு அடுத்திருப்பவனின்‌ மனைவியுடன்‌ இன்பக்கலவி கொண்டு உன்னைத்‌ 
தீட்டாக்கிக்‌ கொள்ளாதே. 
21. பிள்ளைகளுள்‌ யாரையேனும்‌ மோலேக்கிற்கு எரிபலியாக்கி, உன்‌ கடவுளின்‌ 


திருப்பெயரை இழிவு படுத்தாதே. நானே ஆண்டவர்‌! 
22. பெண்ணுடன்‌ பாலுறவு கொள்வதுபோல்‌ ஆணோடு கொள்ளாதே! அது அருவருப்பு. 


23 எந்த விலங்கோடும்‌ பாலுறவு கொண்டு உன்னைத்‌ தீட்டாக்கிக்‌ கொள்ளாதே! எந்தப்‌ 
பெண்ணும்‌ விலங்கோடு பாலுறவு கொள்ள வேண்டாம்‌. அது முறைகேடான அருவருப்பு. 
24. இவற்றில்‌ ஒன்றினாலும்‌ உங்களைத்‌ தீட்டாக்கிக்‌ கொள்ள வேண்டாம்‌. ஏனெனில்‌, நான்‌ 
உங்களுக்கு முன்பாகத்‌ துரத்திவிட்ட வேற்றினத்தவர்‌. இவற்றால்‌ தீட்டானதால்‌ நாடே 
தீட்டாகிவிட்டது. 
25. இவ்வாறு நாடு தீட்டுப்பட்டதால்‌ நான்‌ அதன்‌ குற்றங்களுக்காகத்‌ தண்டனை வழங்கினேன்‌. 
நாடும்‌ அவர்களை வெளியே கக்கியது. 
26. நீங்கள்‌ என்‌ கட்டளைகளையும்‌ நியமனங்களையும்‌ கடைப்பிடியுங்கள்‌. குடிமக்களாயினும்‌ 
உங்களோடு தங்கும்‌ அன்னியராயினும்‌ இந்த அருவருப்புகளில்‌ ஒன்றையும்‌ செய்ய வேண்டாம்‌. 
27. ஏனெனில்‌ இந்த அருவருப்பானவற்றை உங்கள்‌ முன்‌ அந்த நாடுகளில்‌ இருந்தவர்கள்‌ 
RRT நாடு தீட்டாயிற்று. 

உங்களுக்குமுன்‌ இருந்தோரை நாடு வெளியே கக்கிவிட்டது போல, நீங்கள்‌ 
"UT னால்‌ கக்கப்படுவீர்கள்‌. 
29. ஏனெனில்‌ யாராவது இவ்வகை அருவருப்புகளில்‌ எதையேனும்‌ செய்தால்‌ அவன்‌ தன்‌ 
இனத்தில்‌ இராதபடி அழிந்து போவான்‌. 
30. எனவே, உங்கள்‌ முன்னோர்‌ இத்தகைய அருவருப்புகளைச்‌ செய்ததுபோல, நீங்களும்‌ 
செய்து, அவற்றால்‌ தீட்டுப்படாதபடி, என்‌ கட்டளைகளைக்‌ கடைபிடியுங்கள்‌. நானே உங்கள்‌ 
கடவுளாகிய ஆண்டவர்‌! 


28 


அதிகாரம்‌ 19. 


1. ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

2. நீ இஸ்ரயேல்‌ மக்களிடம்‌ கூறவேண்டியது: தூயோராய்‌ இருங்கள்‌. ஏனெனில்‌ உங்கள்‌ 
கடவுளும்‌ ஆண்டவருமாகிய நான்‌ தூயவர்‌! 

3: நீங்கள்‌ ஒவ்வொருவரும்‌ உங்கள்‌ தாய்‌ தந்தைக்கு அஞ்சுங்கள்‌. என்‌ ஓய்வு நாளைக்‌ 
கடைப்பிடியுங்கள்‌. நானே உங்கள்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌! 

4. சிலைகள்‌ பக்கம்‌ திரும்ப வேண்டாம்‌. உங்களுக்கெனத்‌ தெய்வப்‌ படிமங்களை வார்த்துக்‌ 
கொள்ள வேண்டாம்‌. நானே உங்கள்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌! 

5. ஆண்டவருக்கு நல்லுறவுப்பலி செலுத்தினால்‌ அதை மனமுவந்து செய்யுங்கள்‌. 

6. நீங்கள்‌ பலி செலுத்தும்‌ நாளன்றும்‌, மறுநாளும்‌ உண்டு, மூன்றாம்‌ நாள்‌ எஞ்சியதைச்‌ 
சுட்டெரியுங்கள்‌. 

7. மூன்றாம்‌ நாளில்‌ எஞ்சியதை உண்டால்‌, அது திகட்டும்‌, விருப்பமாய்‌ இராது. 

8. அவ்வாறு உண்போர்‌ தம்பழியைத்‌ தாமே சுமப்பர்‌. ஏனெனில்‌ அவர்கள்‌ ஆண்டவரின்‌ 
பார்வையில்‌ தூய்மையானதை இழிவுக்குள்ளாக்கினர்‌. அந்த மனிதர்‌ அவர்கள்‌ இனத்தில்‌ 
இராதபடி அழிக்கப்படுூவர்‌. 


9. உங்கள்‌ நாட்டில்‌ நீங்கள்‌ பயிரிட்டதை அறுவடை செய்யும்போது, வரப்பு ஓரக்‌ கதிரை 
அறுக்கவேண்டாம்‌. சிந்திக்‌ கிடக்கும்‌ கதிரையும்‌ பொறுக்க வேண்டாம்‌: 
10. திராட்சைத்‌ தோட்டத்தில்‌ பின்னறுப்பு வேண்டாம்‌: சிந்திக்‌ கிடக்கும்‌ பழங்களைப்‌ 


பொறுக்க வேண்டாம்‌. அவற்றை எளியோருக்கும்‌ அன்னியருக்கும்‌ விட்டுவிட வேண்டும்‌. நானே 
உங்கள்‌ ஆண்டவராகிய கடவுள்‌! 

11. களவு செய்யாமலும்‌, பொய்‌ சொல்லாமலும்‌ ஒருவரை ஒருவர்‌ வஞ்சியாமலும்‌, 

12. பெயரால்‌ பொய்யாணையிட்டு, உங்கள்‌ கடவுளின்‌ பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமலும்‌ 
இருங்கள்‌. நான்‌ ஆண்டவர்‌! 


13. அடுத்திருப்பவரை ஒடுக்கவோ அவருக்குரியதைக்‌ கொள்ளையிடவோ வேண்டாம்‌: 
வேலையாளின்‌ கூலி விடியும்வரை உன்னிடம்‌ இருத்தல்‌ ஆகாது. 
14. காது கேளாதோரைச்‌ சபிக்காதே! பார்வையற்றோரை இடறச்‌ செய்யாதே! உன்‌ 


கடவுளுக்கு அஞ்சி நட. நான்‌ ஆண்டவர்‌! 

15. தீர்ப்பிடுகையில்‌, அநீதி இழைக்காதே. சிறியோர்‌ பெரியோர்‌ என முகம்‌ பாராது, உனக்கு 
அடுத்து வாழ்வோர்க்கு நேர்மையுடன்‌ நீதி வழங்கு. 

16. உன்‌ இனத்தாருக்குள்‌ புறங்கூறித்‌ திரியாதே. உனக்கு அடுத்து வாழ்பவரின்‌ குருதிப்‌ 
பழிக்குக்‌ காரணம்‌ ஆகாதே! நான்‌ ஆண்டவர்‌! 

17. உன்‌ சகோதரரை உன்‌ உள்ளத்தில்‌ பகைக்காதே! உனக்கடுத்தவர்‌ பாவம்‌ செய்யாதபடி 
அவரைக்‌ கடிந்து கொள்‌. 

18. பழிக்குப்‌ பபியென உன்‌ இனத்தார்மேல்‌ காழ்ப்புக்‌ கொள்ளாதே. உன்‌ மீது நீ 
அன்புகூர்வதுபோல்‌ உனக்கு அடுத்திருப்பவர்‌ மீதும்‌ அன்பு கூர்வாயாக! நான்‌ ஆண்டவர்‌! 

19. என்‌ கட்டளைகளைக்‌ கடைப்பிடி. உன்‌ கால்நடைகளை வேறுவகை விலங்குகளோடு 
பொலியவிடாதே. உன்‌ வயலில்‌ இருவகைத்‌ தானியங்களை ஒரே நேரத்தில்‌ விதைக்காதே! 
இருவகை நூலுள்ள உடை அணியாதே! 

20. ஒருவனுக்கு மண ஒப்பந்தமான, ஆனால்‌ பிணை கொடுத்து விடுவிக்கப்படாத அடிமைப்‌ 
பெண்ணோடு வேறொருவன்‌ உடலுறவு கொண்டால்‌ அவர்கள்‌ தண்டிக்கப்படவேண்டும்‌: 
கொல்லப்பட வேண்டாம்‌: அவள்‌ தன்னுரிமை பெற்றவளல்ல. 

21. அவன்‌ தன்‌ குற்றப்பழி நீக்கும்‌ பலியாக ஆட்டுக்கிடாய்‌ ஒன்றை ஆண்டவருக்குச்‌ சந்திப்புக்‌ 
கூடார வாயிலுக்குள்‌ கொண்டுவர வேண்டும்‌. 

22. அதனால்‌ அவன்‌ செய்த குற்றத்திற்காக, ஆண்டவர்‌ திருமுன்‌ குரு கறைநீக்கம்‌ செய்வார்‌. 
அப்போது அவள்‌ செய்த பாவம்‌ மன்னிக்கப்படும்‌. 

23. நீங்கள்‌ இந்நாட்டில்‌ எவ்விதக்‌ கனிமரங்களை நட்டாலும்‌, அவற்றின்‌ கனி துண்டிக்கப்பட 
வேண்டும்‌: அதாவது மூன்றாண்டு உண்ணப்படாமல்‌ விலக்கப்பட்டிருக்கும்‌. 


29 


24. நான்காம்‌ ஆண்டு அவற்றின்‌ கனி முழுவதும்‌ ஆண்டவருக்குப்‌ படைக்கப்பட்டுத்‌ 
தூய்மையாகும்‌. 

25. ஐந்தாம்‌ ஆண்டில்‌ அவற்றின்‌ கனியை உண்ணலாம்‌. அதுமுதல்‌ அவை உங்களுக்குப்‌ பலன்‌ 
அளித்துவரும்‌. நான்‌ உங்கள்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌! 

26. எந்த இறைச்சியையும்‌ குருதியோடு உண்ண வேண்டாம்‌: குறி பார்க்க வேண்டாம்‌: நாள்‌ 
பார்க்க வேண்டாம்‌. 

27. தலைமுடியைத்‌ திருத்திக்‌ கொள்ள வேண்டாம்‌. 

28. செத்தவனுக்காக உடலைக்‌ கீறிக்கொள்ள வேண்டாம்‌: பச்சை குத்திக்கொள்ளவும்‌ 
வேண்டாம்‌: நானே ஆண்டவர்‌! 

29. நாட்டில்‌ விபசாரம்‌ வளர்ந்து, ஒழுக்கக்கேடு பெருகாதபடி, உன்‌ மகளை இழிவுபடுத்தி 
வேசித்தனம்‌ பண்ண அனுமதியாதே! 

30. ஓய்வு நாள்களைக்‌ கடைப்பிடித்து, என்‌ தூயகத்தைக்‌ குறித்து அச்சம்‌ கொள்ளுங்கள்‌: 
நானே ஆண்டவர்‌! 


31. பில்லி சூனியம்‌ பார்க்க வேண்டாம்‌: குறிகாரரை அணுகவேண்டாம்‌: அவர்களைத்‌ தேடி 
அவர்களால்‌ தீட்டாக வேண்டாம்‌. நானே உங்கள்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌! 
32. நரை திரண்டவருக்குமுன்‌ எழுந்து நில்‌. முதிர்ந்தவர்‌ முகத்தை மதித்து நட: உன்‌ 


கடவுளுக்கு அஞ்சி வாழ்‌: நானே ஆண்டவர்‌! 

33. உங்கள்‌ நாட்டில்‌ தங்கியிருக்கும்‌ அன்னியருக்குத்‌ தீங்கிழைக்காதே! 

34. உங்களிடம்‌ தங்கும்‌ அன்னியர்‌ உங்கள்‌ நாட்டில்‌ பிறந்தவரைப்‌ போல்‌ இருக்க வேண்டும்‌. 
உங்கள்‌ மீது நீங்கள்‌ அன்புகூர்வதுபோல்‌ அவர்‌ மீதும்‌ அன்புகூருங்கள்‌. ஏனெனில்‌, எகிப்தில்‌ 
நீங்களும்‌ அன்னியர்களாய்‌ இருந்தீர்கள்‌: நானே உங்கள்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌! 

35. நீட்டல்‌, நிறுத்தல்‌, கொள்ளல்‌ ஆகிய அளவுகளில்‌ நேர்மையைக்‌ கடைப்பிடியுங்கள்‌. 


36. தராசும்‌, படிக்கல்லும்‌, மரக்காலும்‌ அளவு சரியான படியும்‌ உங்களிடம்‌ இருக்கட்டும்‌! 
உங்களை எகிப்து நாட்டினின்று வெளிக்கொணர்ந்த உங்கள்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌ நானே! 
37. நீங்கள்‌ என்‌ எல்லா நியமங்களையும்‌ கட்டளைகளையும்‌ கடைப்பிடித்து ஒழுகுங்கள்‌: 


நானே ஆண்டவர்‌! 


அதிகாரம்‌ 20 


1. ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

2. இஸ்ரயேல்‌ புதல்வரிலோ இஸ்ரயேலில்‌ தங்கும்‌ அன்னியரிலோ யாரேனும்‌ தன்‌ வழிமரபில்‌ 
ஒரு பிள்ளையை மோலேக்குக்குக்‌ கொடுத்தால்‌, நாட்டு மக்கள்‌ அவனைக்‌ கல்லால்‌ எறிந்து 
கொல்ல வேண்டும்‌. 

3. அவனை எதிர்த்து நான்‌ என்‌ முகத்தைத்‌ திருப்பிக்கொள்வேன்‌. எனது தூயகத்தைத்‌ 
தீட்டுப்படுத்தி, திருப்பெயரை மாசுபடூத்தித்‌ தன்‌ வழிமரபில்‌ ஒரு பிள்ளையை மோலேக்கிற்குக்‌ 
கொடுத்ததால்‌, அவனை அவன்‌ இனத்தில்‌ இராதபடி அழிப்பேன்‌. 

4.  தன்வழிமரபில்‌ ஒரு பிள்ளையை மோலேக்குக்குக்‌ கொடுத்தும்‌, நாட்டு மக்கள்‌ அவனைக்‌ 
கொலை செய்யாது விட்டுவிட, அவன்‌ தலைமறைவாயிருந்தால்‌, 

5. நான்‌ அவனையும்‌ அவன்‌ குடும்பத்தையும்‌ எதிர்த்து என்‌ முகத்தைத்‌ திருப்பிக்‌ கொள்வேன்‌. 
மோலேக்கின்‌ ஒழுக்கக்கேட்டில்‌ ஈடுபட்ட அவனையும்‌ அவனைப்‌ பின்பற்றிய யாவரையும்‌ 
அவர்கள்‌ இனத்தில்‌ இராதபடி அழிப்பேன்‌. 

6. குறிசொல்வோரையும்‌, மைபோடுவோரையும்‌ பின்பற்றி வழி தவறியோரை எதிர்த்து என்‌ 
முகத்தைத்‌ திருப்பிக்கொண்டு அவர்களை அவர்கள்‌ இனத்தில்‌ இராதபடி அழிப்பேன்‌. 

T. எனவே நீங்கள்‌ உங்களைப்‌ புனிதப்படுத்தி, தூயவர்‌ ஆகுங்கள்‌. ஏனெனில்‌, நான்‌ உங்கள்‌ 
கடவுள்‌! 

8. கட்டளைகளைக்‌ கைக்கொண்டு அவற்றின்படி நடங்கள்‌. நானே உங்களைத்‌ 
தூய்மைப்படுத்தும்‌ ஆண்டவர்‌! 

9, தம்‌ தந்தையையும்‌ தாயையும்‌ சபிக்கும்‌ எவரும்‌ கொலை செய்யப்பட வேண்டும்‌. தம்‌ 
தந்தையையும்‌ தாயையும்‌ சபிப்பவரின்‌ குருதிப்பழி அவர்மேலேயே இருக்கும்‌. 


30 


10. அடுத்திருப்பவன்‌ மனைவியோடு உடலுறவு கொள்பவனும்‌ அந்தப்‌ பெண்ணும்‌ கொலை 
செய்யப்பட வேண்டும்‌. 

11. தன்‌ தந்தையின்‌ மனைவியோடு உடலுறவு கொள்பவன்‌ தன்‌ தந்தையை 
வெற்றுடம்பாக்கினான்‌. எனவே இருவரும்‌ கொலை செய்யப்படுவர்‌. 

12. ஒருவன்‌ தன்‌ மருமகளோடு உடலுறவுகொண்டு முறைகேடாக நடந்துகொண்டால்‌, 
இருவரும்‌ கொல்லப்படூவர்‌. அவர்களது குருதிப்பழி அவர்கள்‌ மேலேயே இருக்கும்‌. 

13. பெண்ணோடு உடலுறவு கொள்வது போன்று, ஆணோடும்‌ உடலுறவு கொண்டால்‌, 
அவ்வாறு செய்வது அருவருப்பு. இருவரும்‌ கொல்லப்பட வேண்டும்‌. இருவரின்‌ குருதிப்பழியும்‌ 
அவர்கள்‌ மேலேயே இருக்கும்‌. 


14. ஒருவன்‌ ஒரு பெண்ணையும்‌ அவள்‌ தாயையும்‌ மணம்‌ செய்தால்‌ அது பெருந்தவறு. 
அவனையும்‌ அவர்களையும்‌ நெருப்பில்‌ சுட்டெரிக்க வேண்டும்‌. 
15. விலங்கோடூ ஒருவன்‌ புணர்ந்தால்‌, அவன்‌ கொல்லப்பட வேண்டும்‌. அந்த விலங்கையும்‌ 


கொல்ல வேண்டும்‌. 

16. ஒரு பெண்‌ ஏதேனும்‌ ஒரு விலங்கோடு புணர்ந்தால்‌, அந்தப்‌ பெண்ணையும்‌ விலங்கையும்‌ 
கொல்லவேண்டும்‌. அத்தகைய எந்த உயிரும்‌ சாக வேண்டும்‌. அவற்றின்‌ குருதிப்பழி அவற்றின்‌ 
மேலேயே இருக்கும்‌. 

17. யாரேனும்‌ ஒருவன்‌ தன்‌ தந்தைக்கு, அல்லது தாய்க்குப்‌ பிறந்த மகளோடு அதாவது அவன்‌ 
சகோதரியோடு உடலுறவு கொண்டால்‌, அவளும்‌ அதற்கு இணங்கினால்‌ அது வெட்கக்கேடான 
செயல்‌. அவர்கள்‌ தங்கள்‌ இனத்தோரின்‌ முன்னிலையில்‌ அழிக்கப்படூவார்கள்‌. தன்‌ சகோதரியை 
வெற்றுடம்பாக்கிய அவன்‌ தன்‌ தீவினையைச்‌ சுமப்பான்‌. 

18. மாதவிலக்கில்‌ இருக்கும்‌ ஒருத்தியுடன்‌ ஒருவன்‌ உடலுறவுக்‌ கொண்டால்‌, இருவரும்‌ 
தங்கள்‌ உதிர ஊற்றைத்‌ திறந்ததால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ இனத்தாரிடையே இல்லாதபடி 
அழிக்கப்படூவார்கள்‌. 

19. தாயின்‌ சகோதரியையோ, உன்‌ தந்தையின்‌ சகோதரியையோ வெற்றுடம்பாக்காதே. 
மீறுபவர்‌ தங்கள்‌ உடலை இழிவுபடுத்தியதால்‌ தங்கள்‌ பழியைத்‌ தாமே சுமப்பர்‌. 

20. ஒருவன்‌ தன்‌ தந்தையின்‌ சகோதரனின்‌ மனைவியோடு உடலுறவு கொண்டால்‌, அவன்‌ தன்‌ 
தந்தையின்‌ சகோதரனை வெற்றுடம்பாக்கினான்‌. எனவே, அவர்கள்‌ தங்கள்‌ பாவத்தைத்தாமே 
சுமப்பர்‌: பிள்ளையன்றி இறப்பர்‌. 

21. ஒருவன்‌ தன்‌ சகோதரன்‌ மனைவியோடு உடலுறவு கொண்டால்‌, அவன்‌ தன்‌ சகோதரனை 
வெற்றுடம்பாக்குகிறான்‌. எனவே, அவர்கள்‌ பிள்ளையன்றி இருப்பர்‌. 

22. நீங்கள்‌ குடியிருப்பதற்காக உங்களை நான்‌ கொண்டு போகிற நாடு உங்களைக்‌ 
கக்கிவிடாதபடி, நீங்கள்‌ என்‌ அனைத்து நியமங்களைப்‌ பற்றிக்கொண்டு அவற்றிற்கேற்ப 
வாழுங்கள்‌. 

23. உங்களுக்கு முன்பாக நான்‌ விரட்டியிருக்கிற வேற்றினத்தாரின்‌ செயற்படி நடக்க 
வேண்டாம்‌: மேற்குறிப்பிட்ட செயல்களையெல்லாம்‌ அவர்கள்‌ செய்தார்கள்‌. எனவே நான்‌ 
அவர்களை வெறுத்தேன்‌. 

24. அவர்களின்‌ நாட்டை நீங்கள்‌ உரிமையாக்கிக்‌ கொள்வீர்கள்‌ என்று கூறினேன்‌. பாலும்‌ 
தேனும்‌ ஓடம்‌ அந்த நாட்டை உங்களுக்கு உடைமையாக்கினேன்‌. உங்களை 
மக்களினங்களைவிட்டுப்‌ பிரித்தெடுத்த உங்கள்‌ கடவுளாகிய ஆண்டவரே நான்‌! 

25. எனவே நீங்கள்‌ தீட்டற்ற விலங்குகளுக்கும்‌ தீட்டான விலங்குகளுக்கும்‌, தீட்டான 
பறவைகளுக்கும்‌ தீட்டற்ற பறவைகளுக்கும்‌, வேறுபாடு கண்டு தீட்டென்று நான்‌ உங்களுக்குச்‌ 
சொல்லிய விலக்கப்பட்ட விலங்காலும்‌ பறவையாலும்‌ தரையில்‌ ஊர்ந்து செல்லுகின்ற எந்த 
ஒருபூச்சியாலும்‌ உங்களை இழிவுபடுத்திக்‌ கொள்ளாது இருப்பீர்களாக! 

26. எனக்கெனத்‌ தூயவர்களாக இருப்பீர்களாக! ஏனெனில்‌, ஆண்டவராகிய நான்‌ 
தூயவராயிருந்து நீங்கள்‌ என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை மக்களினங்களினின்று 
பிரித்தெடுத்தேன்‌. 

27. குறிசொல்லும்‌ அல்லது மைபோட்டுப்‌ பார்க்கும்‌ எந்த ஆணும்‌ பெண்ணும்‌ கல்லால்‌ எறிந்து 
கொல்லப்பட வேண்டும்‌. அவர்களின்‌ குருதிப்பழி அவர்கள்‌ மேலேயே இருக்கும்‌ . 


31 


அதிகாரம்‌ 21. 


l. ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: ஆரோனின்‌ புதல்வரான குருக்களுக்குச்‌ சொல்‌: 
அவர்களுள்‌ எவனும்‌ தன்‌ இனத்தாரில்‌ இறந்துபோன ஒருவராலே தன்னைத்‌ தீட்டப்படுத்த 
வேண்டாம்‌. 

2. தனக்கு இரத்த உறவான தாய்‌, தந்‌ைத, மகன்‌, மகள்‌, சகோதரன்‌, 

3. மணமாகாமல்‌ தன்னுடன்‌ வாழ்ந்த கன்னியான சகோதரி-ஆகியவர்களைத்‌ தவிர 

4. வேறேவராலும்‌ திருமணத்தால்‌ உறவானவர்‌ உட்பட-தன்னைத்‌ தூய்மைக்‌ கேட்டிற்கு 
உட்படுத்தித்‌ தீட்டூுப்படவேண்டாம்‌. 

5. அவர்கள்‌ தலையை மொட்டையடித்துக்‌ கொள்ளாமலும்‌, தாடியின்‌ ஓரங்களைச்‌ சிரைத்து 
க்கொள்ளாமலும்‌, உடலைக்‌ கீறிக்‌ கொள்ளாமலும்‌ இருப்பார்கள்‌. 

6. அவர்கள்‌ தங்கள்‌ கடவுளின்‌ பெயரைக்‌ கெடுக்காமல்‌ அவருக்கு ஏற்ற தூயோராய்‌ 
இருப்பார்கள்‌. ஆண்டவரின்‌ பலியான தங்கள்‌ கடவுளின்‌ அப்பத்தைச்‌ செலுத்துவதால்‌ அவர்கள்‌ 
தூய்மையாய்‌ இருக்க வேண்டும்‌. 

j^ விலைமாதையோ தூய்மைக்‌ கேடு உற்றவளையோ அவர்கள்‌ மணம்‌ புரியலாகாது. 
கணவனால்‌ மணமுறிவு செய்யப்பட்ட பெண்ணையும்‌ மணம்புரியலாகாது. ஏனெனில்‌, குரு தன்‌ 
கடவுளுக்கு ஏற்ற தூய்மை உடையவனாய்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. 

8 அவர்கள்‌ தூயோர்கள்‌ ஏனெனில்‌, அவர்கள்‌ உங்களின்‌ கடவுளுக்கு உணவு 
படைக்கிறார்கள்‌. உங்களைத்‌ தூய்மையாக்கும்‌ நான்‌ தூயவனாய்‌ இருப்பதால்‌, உங்களுக்குத்‌ 
தூயோராய்‌ அவர்கள்‌ இருப்பார்கள்‌. 

9. குருவின்‌ மகள்‌ வேசியானால்‌, அவள்‌ தன்‌ தந்தைக்குத்‌ தூய்மைக்கேட்டை ஏற்படுத்துகிறாள்‌. 
அவளை நெருப்பில்‌ சுட்டெரிக்க வேண்டும்‌. 

10. தலையில்‌ திருப்பொழிவு எண்ணெய்‌ வார்க்கப்பட்டு குருத்துவ உடை அணிந்துள்ள 
தலைமைக்‌ குருவாகிய உன்‌ சகோதரன்‌, தன்‌ தலையை மூடிக்‌ கொள்ள வேண்டும்‌: தன்‌ 
உடைகளைக்‌ கிழித்தலாகாது. 

11. எந்தப்‌ பிணமானாலும்‌ அது தந்தையுடையதாயினும்‌ தாயுடையதாயினும்‌ அதன்‌ அருகில்‌ 
சென்று அவன்‌ தன்னைத்‌ தீட்டுப்படுத்திக்‌ கொள்ள வேண்டாம்‌. 

12. தூய கூடத்திலிருந்து வெளிவராமலும்‌ தன்‌ கடவுளின்‌ தூயகத்தை இழிவுபடுத்தாமலும்‌ 
இருக்க வேண்டும்‌. ஏனெனில்‌ அவனுடைய கடவுளின்‌ திருப்பொழிவு எண்ணெய்‌ தாங்கும்‌ சிறப்பு 
அவனுக்கு உரியது. நானே ஆண்டவர்‌! 

13. கன்னிப்பெண்ணையே அவன்‌ மணம்‌ புரிய வேண்டும்‌. 

14. அவன்‌ கைம்பெண்ணையோ மணமுறிவு பெற்றவளையோ, கற்பொழுக்கம்‌ அற்றவளையோ, 
விலைமாதையோ மணம்‌ புரியாமல்‌, தன்‌ இனத்திலுள்ள ஒரு கன்னிப்‌ பெண்ணையே மணக்க 
வேண்டும்‌. 

15. தன்‌ வழிமரபை இரத்தக்‌ கலப்பற்றதாகப்‌ பாதுகாக்க வேண்டும்‌. ஏனெனில்‌ நானே 
அவனைத்‌ தூய்மையாக்கும்‌ ஆண்டவர்‌. 

16. ஆண்டவர்‌ மீண்டும்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

17. நீ ஆரோனிடம்‌ கூறவேண்டியது: உன்‌ வழிமரபினரில்‌ உடல்‌ ஊனமுற்றவன்‌ தன்‌ 
கடவுளுக்கு உணவுப்‌ படையலைச்‌ செலுத்துதல்‌ ஆகாது. 

18. உடல்‌ ஊனமுற்றவன்‌ எவனும்‌ அருகில்‌ வரவேண்டாம்‌: பார்வையற்றவன்‌, முடவன்‌, குறைந்த 
அல்லது நீண்ட உறுப்பு உடையவன்‌, 

19. கால்‌ கை ஒடுந்தவன்‌, 

20. , குள்ளன்‌, கண்ணில்‌ பூ விழுந்தவன்‌, சொறி சிரங்கு உடையவன்‌, அண்ணகன்‌ எவனும்‌ 
வேண்டாம்‌. 

21. குருவான ஆரோனின்‌ வழி மரபில்‌ உடல்‌ ஊனமுற்ற எவனும்‌ ஆண்டவரின்‌ நெருப்புப்‌ 
பலியைச்‌ செலுத்த அருகில்‌ வரவேண்டாம்‌. மேலும்‌ உடல்‌ ஊனம்‌ அவனுக்கு இருப்பதால்‌, அவன்‌ 
தன்‌ கடவுளின்‌ உணவுப்‌ படையலைச்‌ செலுத்தவும்‌ வரக்கூடாது. 

22. தன்‌ கடவுளின்‌ தூய அப்பத்தை அவன்‌ உண்ணலாம்‌. 


32 


23. ஆனால்‌ தொங்குதிரை அருகில்‌ வர வேண்டாம்‌: பீடத்தை அணுக வேண்டாம்‌. ஏனெனில்‌, 
அவன்‌ உடலில்‌ குறைபாடு உள்ளது. என்‌ தூயகத்தை இழிவுபடுத்த வேண்டாம்‌. ஏனெனில்‌ நான்‌ 
அவர்களைத்‌ தூய்மையாக்கும்‌ ஆண்டவர்‌. 

24. மோசே இவற்றை ஆரோனிடமும்‌ அவர்‌ புதல்வரிடமும்‌, இஸ்ரயேல்‌ மக்கள்‌ அனைவரிடமும்‌ 
கூறினார்‌. 


அதிகாரம்‌ 22. 


1. ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

2. இஸ்ரயேல்‌ மக்கள்‌ எனக்கு நேர்ச்சையாகச்‌ செலுத்தும்‌ தூய பொருள்களால்‌ ஆரோனும்‌ 
அவன்‌ பிள்ளைகளும்‌ என்‌ பெயரை ஒஇழிவுபடூத்தாதபடி எச்சரிக்கையாய்‌ இருக்கவேண்டும்‌ என்று 
அவர்களிடம்‌ கூறு. நானே ஆண்டவர்‌. 

3. அவர்களிடம்‌ நீ கூற வேண்டியது: உங்கள்‌ வழிமரபினருள்‌ எவனும்‌ தீட்டுப்பட்டிருந்து, 
இஸ்ரயேல்‌ மக்கள்‌ நேர்ச்சையாகச்‌ செலுத்தும்‌ தூய பொருள்கள்‌ அருகில்‌ வந்தால்‌, அவன்‌ என்‌ 
முன்‌ இராதபடி அழிவான்‌. நானே ஆண்டவர்‌. 

4. ஆரோன்‌ குடும்பத்தினரில்‌ தொழு நோயாளியோ விந்து ஒழுக்கு உடையவனோ இருந்தால்‌ 
குணமாகும்‌ மட்டும்‌ அவன்‌ தூய பொருள்களை உண்ண வேண்டாம்‌. பிணத்தால்‌ தீட்டானதைத்‌ 
தொட்டவனும்‌ விந்தொழுகியவனும்‌, 

5. தீட்டு என ஒதுக்கிய ஊர்வனவற்றையோ, தீட்டான மனிதரையோ தொட்டவனும்‌, 

6. மாலைமட்டும்‌ தீட்டுடன்‌ இருப்பான்‌. அவன்‌ தூய பொருள்களை உண்ணாமல்‌ தன்‌ உடலைத்‌ 
தண்ணீரால்‌ கழுவ வேண்டும்‌. 


7» கதிரவன்‌ மறைந்தபின்‌ தூய்மை அடைவான்‌, அப்பொழுது அவன்‌ தூய பொருள்களை 
உண்ணலாம்‌. ஏனெனில்‌ அது அவன்‌ உணவு. 
8.  தானாய்ச்‌ செத்ததையும்‌, பீறிக்‌ கிழிக்கப்பட்டதையும்‌ அவன்‌ உண்டு தீட்டாக வேண்டாம்‌. 


நானே ஆண்டவர்‌. 

9. எனவே தூய்மையானதைத்‌ தீட்டாக்குவதால்‌ தங்கள்‌ மேல்‌ பாவத்தைச்‌ சுமத்திக்கொண்டு 
சாகாதவாறு, நான்‌ ஒப்படைத்தவற்றை அவர்கள்‌ காப்பார்களாக! நானே அவர்களைத்‌ 
தூயோராக்கும்‌ ஆண்டவர்‌! 

10. வேற்றினத்தார்‌ எவரும்‌ தூய பொருள்களை உண்ண வேண்டாம்‌. குரு வீட்டிலுள்ள 
விருந்தினரும்‌ கூலிக்காக வேலை செய்பவரும்‌ தூய பொருளை உண்ண வேண்டாம்‌. 

11. குருவின்‌ பணம்‌ கொடுத்து வாங்கிய அடிமையும்‌, அவன்‌ வீட்டில்‌ பிறந்தவனும்‌ குருவின்‌ 
உணவை உண்ணலாம்‌. 

12. குருவின்‌ மணமுடித்த மகள்‌ தூயபொருள்களை உண்ண வேண்டாம்‌. 

13. குருவின்‌ குழந்தைகளற்ற கைம்பெண்‌ அல்லது மணவிலக்குப்‌ பெற்றவளான மகள்‌ 
திரும்பிவந்து இளமையிலிருந்து தன்‌ தந்தையோடு வாழ்ந்ததுபோல வாழ்ந்தாளாயின்‌, 
தந்தையின்‌ உணவில்‌ பங்கு பெறலாம்‌. ஆனால்‌ பொது நிலையர்‌ எவரும்‌ அதை உண்ணலாகாது. 

14. தூய பொருளை அறியாமல்‌ உண்பவர்‌. அப்பொருளின்‌ விலையில்‌ ஐந்தில்‌ ஒரு பங்கைக்‌ 
கூடுதலாகக்‌ கொடுத்து தூய பொருளுடன்‌ குருவுக்குக்‌ கொடுக்க வேண்டும்‌. 

15. ஆண்டவருக்கு இஸ்ரயேலர்‌ நேர்ச்சையாக அளிக்கும்‌ புனிதப்‌ பொருள்களைக்‌ குருக்கள்‌ 
இழிவுக்கு உள்ளாக்கக்கூடாது. 

16. அப்புனிதப்‌ பொருள்களை உண்டு இழிவுக்கு உள்ளாக்குவதால்‌, அவர்கள்‌ தண்டம்‌ 
செலுத்தும்‌ குற்றப்பழிக்கு ஆளாவர்‌. ஏனெனில்‌, நானே அவர்களைத்‌ தூய்மையாக்கும்‌ ஆண்டவர்‌! 

17. ஆண்டவர்‌ மீண்டும்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

18. ஆரோன்‌, அவன்‌ புதல்வர்‌ மற்றும்‌ இஸ்ரயேல்‌ மக்கள்‌ அனைவரிடமும்‌ கூற வேண்டியது: 
இஸ்ரயேலரோ இஸ்ரயேலரிடையே தங்கியிருக்கும்‌ அன்னியர்களோ தங்கள்‌ 
பொருத்தனைக்கேற்ப அல்லது ஆர்வமிகுதியால்‌ எரிபலியாகச்‌ செலுத்தும்‌ காணிக்கை 

19. அவரவர்‌ விருப்பப்படியே மாடு, ஆடு, வெள்ளாடு எவற்றிலேனும்‌ பழுதற்ற ஓர்‌ ஆணாய்‌ 
இருப்பதாக! 


33 


20. பழுதான எதையும்‌ உங்களுக்காகச்‌ செலுத்தலாகாது. அது ஆண்டவருக்கு உகந்தது 
அன்று. 
21. சிறப்புப்‌ பொருத்தனையோ, தன்னார்வக்‌ காணிக்கையோ மாடுகளில்‌ அல்லது ஆடுகளில்‌ 
நல்லுறவுப்‌ பலியாகச்‌ செலுத்தினால்‌, அது ஏற்கத்தக்கதாக அமைய, மாசுமறுவற்றதாய்‌ இருத்தல்‌ 
வேண்டும்‌. 
22. குருடு, ஊனம்‌, நெரிவு, கழிச்சல்‌ நோய்‌, சொறி, சிரங்கு முதலிய குறைபாடூள்ளவற்றைச்‌ 
செலுத்தாமலும்‌ அவற்றை ஆண்டவரின்‌ பலிபீடத்தில்‌ எரிபலியாக்காமலும்‌ இருப்பீர்களாக. 
23. உறுப்பு ஒழுங்கற்ற ஆடோ, மாடோ, மகிழ்வுப்பலி ஆகலாம்‌. ஆனால்‌ அது 
ர duni ஏற்றதன்று. 

விதை நசுங்கினதையும்‌ நொறுங்கினதையும்‌, காயம்பட்டதையும்‌ விதை 
TP ஆண்டவருக்கு நீங்கள்‌ காணிக்கை ஆக்காமலும்‌ உங்கள்‌ நாட்டில்‌ 
பலியிடாமலும்‌ இருப்பீர்களாக! 
25. வேற்றின்‌ மக்களிடமிருந்து இத்தகையவற்றை வாங்கி உங்கள்‌ கடவுளுக்கு உணவுப்‌ 
படையலாகச்‌ செலுத்தாதீர்‌. அவற்றில்‌ கேடும்‌ பழுதும்‌ உள்ளன. அவை உங்கள்‌ சார்பாக 
எற்றுக்கொள்ளப்பட மாட்டா. 
26. ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 
27. ஒரு கன்று, செம்மறி, அல்லது வெள்ளாட்டுக்குட்டி பிறந்தால்‌, ஏழு நாளளவும்‌ தன்‌ தாயிடம்‌ 
அது இருக்கட்டும்‌. எட்டாம்‌ நாளிலிருந்து அது ஆண்டவருக்குரிய எரிபலியாகச்‌ செலத்தப்படும்‌. 
இது விரும்பத்தக்கது. 
28. பசுவையும்‌ அதன்‌ கன்றையும்‌ அல்லது ஆட்டையும்‌ அதன்‌ குட்டியையும்‌ ஒரே நாளில்‌ 
பலியிட வேண்டாம்‌. 
29. நன்றிப்பலியை ஆண்டவருக்குச்‌ செலுத்தினால்‌, அது உங்கள்‌ சார்பாக ஏற்கத்‌ தகுந்ததாக 
இருக்கட்டும்‌. 
30. அன்றே அது உண்ணப்படவேண்டும்‌. விடியற்காலை மட்டும்‌ அதில்‌ ஒன்றும்‌ மீதியாக 
வேண்டாம்‌. நானே ஆண்டவர்‌! 
31. கட்டளைகளைக்‌ கடைப்பிடித்து அவற்றிற்கேற்ப ஒழுகுங்கள்‌. நானே ஆண்டவர்‌! 
32. இஸ்ரயேல்‌ மக்களிடையே நான்‌ தூயவராகக்‌ கருதப்படூமாறு, என்‌ திருப்பெயரை இழிவுப்‌ 
படுத்தாதிருங்கள்‌. நானே உங்களைப்‌ புனிதர்‌ ஆக்கும்‌ ஆண்டவர்‌! 
33. உங்களுக்குக்‌ கடவுளாய்‌ இருக்குமாறு உங்களை எகிப்தினின்று அழைத்து வந்தேன்‌. 
நானே ஆண்டவர்‌! என்று சொல்‌. 


அதிகாரம்‌ 23. 


1. ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

2. இஸ்ரயேல்‌ மக்களிடம்‌ நீ இவ்வாறு கூறு: நீங்கள்‌ சபையாகக்‌ கூடிப்‌ புனிதமாய்க்‌ 
கடைப்பிடிக்க வேண்டிய ஆண்டவருக்குரிய பண்டிகை நாள்களாவன: 

3. ஆறு நாள்கள்‌ நீங்கள்‌ வேலை செய்யலாம்‌. ஏழாம்‌ நாளோ முழுமையாக ஓய்வெடுக்கும்‌ நாள்‌: 
புனித சபை கூடும்‌ நாள்‌. அன்று நீங்கள்‌ ஒரு வேலையும்‌ செய்யவேண்டாம்‌. நீங்கள்‌ வாழும்‌ 
இடமெங்கும்‌ அது ஆண்டவருக்கான ஓய்வுநாள்‌. 

4. நீங்கள்‌ சபையாகக்‌ கூடிக்‌ குறிப்பிட்ட நாள்களில்‌ புனிதமாய்க்‌ கடைப்பிடிக்க வேண்டிய 
ஆண்டவரின்‌ பண்டிகை நாள்களாவன: 

5. முதல்‌ மாதம்‌ பதினான்காம்‌ நாள்‌ மாலையில்‌ ஆண்டவருக்கான பாஸ்கா. 

6. அந்த மாதம்‌ பதினைந்தாம்‌ நாள்‌ ஆண்டவருக்கான புளிப்பற்ற அப்பப்‌ பண்டிகை: ஏழநாள்‌ 
புளிப்பற்ற அப்பங்களை உண்பீர்கள்‌. 

7. பண்டிகையின்‌ முதல்‌ நாள்‌ சபை கூடும்‌ புனித நாள்‌. அன்று வேலை செய்யலாகாது. 

8. ஏழுநாளும்‌ ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும்‌. ஏழாம்‌ நாள்‌ சபை கூடும்‌ புனித நாள்‌. 
அன்று வேலை செய்யலாகாது. 

9. ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 


34 


10. இஸ்ரயேல்‌ மக்களிடம்‌ நீ சொல்ல வேண்டியது: நான்‌ உங்களுக்குக்‌ கொடுக்கும்‌ நாட்டில்‌ 
நீங்கள்‌ வந்து அறுவடை செய்யும்‌ போது அறுவடையின்‌ முதல்‌ விளைச்சலான ஒரு கதிர்க்‌ 
கட்டினைக்‌ குருவிடம்‌ கொண்டுவர வேண்டும்‌. 

11. உங்கள்‌ சார்பாக ஏற்கத்‌ தக்கதாக, குரு அந்தத்‌ தானியக்‌ கதிர்க்கட்டினை, ஓய்வு 
நாளுக்குப்‌ பின்வரும்‌ அடுத்த நாளில்‌ ஆண்டவரின்‌ திருமுன்‌ ஆரத்திப்‌ பலியாக்குவார்‌. 

12. அதனை ஆரத்தியாக காட்டுகிற அன்று, ஆண்டவருக்கு எரிபலியாக ஓராண்டான பழுதற்ற 
ஆட்டுக்குட்டி ஒன்றைச்‌ செலுத்துங்கள்‌. 

13. இருபதுபடி அளவுள்ள மரக்காலில்‌ பத்தில்‌ இரண்டு பங்கான மிருதுவான மாவை 
எண்ணெயில்‌ பிசைந்து ஆண்டவர்‌ விரும்பும்‌ நறுமணமிக்க எரிபலியாகச்‌ செலுத்துங்கள்‌. 
திராட்சைப்‌ பழ இரசத்தை நீர்மப்‌ படையலாகப்‌ படையுங்கள்‌. 

14. உங்கள்‌ கடவுளின்‌ காணிக்கையை நீங்கள்‌ கொண்டுவரும்‌ அந்த நாள்வரை, அப்பமோ, 
சுட்ட கதிரோ, பச்சைக்‌ கதிரோ, உண்ணலாகாது. இது நீங்கள்‌ வாழும்‌ இடமெங்கும்‌ 
உங்களுக்குப்பின்‌ வரும்‌ உங்கள்‌ வழிமரபினரும்‌ கடைப்பிடிக்க வேண்டிய என்றுமுள நியமம்‌ 
ஆகும்‌. 

15. ஆரத்திப்‌ பலியாகக்‌ கதிர்க்கட்டினைக்‌ கொண்டுவந்த ஓய்வு நாளின்‌ மறு நாளிலிருந்து ஏழு 
வாரங்களைக்‌ கணக்கிடவும்‌. 

16. ஏழாம்‌ ஓய்வு நாளுக்கு மறுநாளான ஐம்பதாம்‌ நாளில்‌ ஆண்டவருக்குப்‌ புது உணவுப்‌ 
படையலைச்‌ செலுத்துங்கள்‌. 

17. நீங்கள்‌ வாழும்‌ இடங்களிலிருந்து இருபது படி அளவுள்ள ஒரு மரக்கால்‌ மிருதுவான 
மாவில்‌ பத்தில்‌ இரு பகுதி எடுத்து, புளிப்பேற்றி இரண்டு அப்பங்களைச்‌ சுட்டு, அவற்றை 
ஆண்டவருக்கு முதற்பலனின்‌ ஆரத்திப்‌ பலியாகக்‌ கொண்டு வாருங்கள்‌. 

18. இந்த அப்பத்துடன்‌, ஓராண்டான பழுதற்ற ஏழு ஆட்டுக்‌ குட்டிகளையும்‌, ஒரு 
காளையையும்‌, இரண்டு ஆட்டுக்‌ கிடாய்களையும்‌. உணவுப்‌ படையலோடும்‌ நீர்மப்‌ 
படையலோடும்‌ ஆண்டவருக்கு எரிபலியாகச்‌ செலுத்துங்கள்‌. இது ஆண்டவருக்கு உகந்த 
நறுமணமிக்க நெருப்புப்பலியாக இருக்கும்‌. 

19. வெள்ளாட்டுக்‌ கிடாய்களில்‌ ஒன்றைப்‌ பாவம்‌ போக்கும்‌ பலியாகவும்‌, ஓராண்டான இரண்டு 
ஆட்டுக்‌ குட்டிகளை நல்லுறவுப்‌ பலியாகவும்‌ செலுத்துங்கள்‌. 

20. இந்த இரண்டு ஆட்டுக்குட்டிகளை முதற்பலனான அப்பத்துடன்‌ குரு ஆண்டவர்‌ திருமுன்‌ 
ஆரத்திப்‌ பலியாக்குவார்‌. அவை ஆண்டவருக்குத்‌ தூயதான காணிக்கைகள்‌: குருவுக்குரியவை. 
21. அந்நாளை திருப்பேரவை நாளாக அறிவியுங்கள்‌. எத்தகைய வேலையும்‌ அன்று 
செய்யலாகாது. இது நீங்கள்‌ வாழும்‌ இடமெங்கும்‌ உங்கள்‌ தலைமுறைதோறும்‌ கடைபிடிக்க 
வேண்டிய என்றுமுள நியமம்‌ ஆகும்‌. 

22. உங்கள்‌ நாட்டில்‌ நீங்கள்‌ அறுவடை செய்யும்போது உங்கள்‌ வயலோரத்தில்‌ இருப்பதை 
முற்றிலும்‌ அறுத்துவிடாமலும்‌ சிந்திக்கிடக்கும்‌ கதிர்களைப்‌ பொறுக்காமலும்‌ இருங்கள்‌. அவற்றை 
எளியவருக்கும்‌ அன்னியருக்கும்‌ விட்டுவிடுங்கள்‌. நானே உங்கள்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌! 

23. ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

24. நீ இஸ்ரயேல்‌ மக்களிடம்‌ கூறு: ஏழாம்‌ மாதம்‌ முதல்நாள்‌ உங்களுக்கு ஓய்வு நாள்‌: அதைத்‌ 
திருப்பேரவையாகக்‌ கூடி எக்காளம்‌ ஊதிக்‌ கொண்டாடுங்கள்‌. 

25. எத்தகைய வேலையும்‌ அன்று செய்யாமல்‌ ஆண்டவருக்கு நெருப்புப்‌ பலி செலுத்துங்கள்‌. 
26. ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

27. அந்த ஏழாம்‌ மாதம்‌ பத்தாம்‌ நாள்‌, பாவக்‌ கழுவாய்‌ நாள்‌: புனித சபை கூடும்‌ நாள்‌. அன்று 
நீங்கள்‌ உங்களையே தாழ்த்திக்கொண்டு, ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும்‌. 

28. அந்த நாளில்‌ எத்தகைய வேலையும்‌ செய்யலாகாது. ஏனெனில்‌, அது கடவுளாகிய 
ஆண்டவரின்‌ திருமுன்‌ உங்களுக்காகப்‌ பாவக்கழுவாய்‌ நிறைவேற்றும்‌ நாள்‌. 

29. அந்த நாளில்‌ தம்மைத்‌ தாழ்த்திக்கொள்ளாத எந்த மனிதரும்‌ தம்‌ இனத்தில்‌ இராதபடி 
அழிக்கப்படூவார்‌. 

30. அந்த நாளில்‌ யாராவது ஏதாவது வேலை செய்தால்‌, அவரை அவர்‌ இனத்திலிருந்து 
அழித்துவிடூவேன்‌. 

3T. நீங்கள்‌ எந்த வேலையும்‌ செய்யக்கூடாது. இது உங்கள்‌ தலைமுறைதோறும்‌ நீங்கள்‌ 
வாழுமிடங்கள்‌ எல்லாம்‌ பின்பற்ற வேண்டிய என்றுமுள நியமம்‌ ஆகும்‌. 


35 


32. அன்று உங்களுக்கு முழுமையான ஓய்வு நாள்‌: அன்று உங்களைத்‌ தாழ்த்திக்‌ கொள்ள 
வேண்டும்‌. அந்த மாதத்தின்‌ ஒன்பதாம்‌ நாளினை மாலைமுதல்‌ மறுநாள்‌ மாலை வரை, 
ஓய்வுநாளாகக்‌ கடைப்பிடிக்க வேண்டும்‌. 33. ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

34. நீ இஸ்ரயேல்‌ மக்களிடம்‌ கூற வேண்டியது: ஏழாம்‌ மாதம்‌ பதினைந்தாம்‌ நாளன்று 
ஆண்டவரின்‌ கூடாரப்பெருவி ழா தொடங்குகின்றது. அது ஏழு நாள்கள்‌ தொடரும்‌. 

35. முதல்நாள்‌ திருப்பேரவை கூடும்‌ நாள்‌: அன்று எத்தகைய வேலையையும்‌ செய்யவேண்டாம்‌. 
36. ஏழு நாள்களும்‌ ஆண்டவருக்கு நெருப்புபலி செலுத்துங்கள்‌. எட்டாம்‌ நாளன்று 
திருப்பேரவை கூடும்‌: அன்றும்‌ ஆண்டவருக்கு நெருப்புப்பலி செலுத்துங்கள்‌. அது நிறைவுநாள்‌. 
அன்று எத்தகைய வேலையையும்‌ செய்யலாகாது. 

37. ஓய்வுநாளில்‌ ஆண்டவருக்குச்‌ செலுத்தும்‌ காணிக்கைகள்‌, நேர்ச்சைகள்‌, தன்னார்வப்‌ 
பலிகள்‌ தவிர, 

38. அந்தந்த நாள்களுக்கு ஏற்ப, எரிபலி, உணவுப்படையல்‌, இரத்தப்பலி, நீர்மப்படையல்‌ 
முதலிய பலிகளைச்‌ செலுத்தத்‌ தக்கதாகவும்‌ சபையாய்க்‌ கூடி அந்த நாளைப்‌ புனிதமாய்க்‌ 
கடைப்பிடியுங்கள்‌. இவையே நீங்கள்‌ கொண்டாட வேண்டிய விழாக்கள்‌. 

39. நிலத்தின்‌ பலனைச்‌ சேகரிக்கும்‌ ஏழாம்‌ மாதம்‌ பதினைந்தாம்‌ நாள்விழா: அது ஏழு நாளளவு 
கொண்டாடப்பட வேண்டும்‌. முதல்‌ நாளும்‌, எட்டாம்‌ நாளும்‌ ஓய்வு நாள்கள்‌. 


40. முதல்‌ நாள்‌, கவர்ச்சிகரமான மரங்களின்‌ பழங்களையும்‌, பேரீச்ச ஓலை, மற்றும்‌ 
கொழுமையான தளிர்களையும்‌, அலரி இலைகளையும்‌ கொண்டு வந்து, ஆண்டவர்‌ திருமுன்‌ 
மகிழ்ந்திருங்கள்‌. 


41. ஆண்டுதோறும்‌ ஏழு நாளளவு இப்பெருவிழா கொண்டாடப்படவேண்டும்‌. ஏழாம்‌ மாதத்தில்‌ 
அது கொண்டாடப்படவேண்டும்‌. இது நீங்கள்‌ தலைமுறைதோறும்‌ கடைப்பிடிக்க வேண்டிய 
என்றுமுள நியமம்‌ ஆகும்‌. 

42. ஏழு நாள்‌ கூடாரங்களில்‌ குடியிருங்கள்‌: இஸ்ரயேலில்‌ பிறந்த யாவரும்‌ அவ்வாறே 
கூடாரங்களில்‌ குடியிருக்க வேண்டும்‌. 

43. இஸ்ரயேலரை எகிப்திலிருந்து நான்‌ கொண்டுவந்தபோது, அவர்கள்‌ கூடாரங்களில்‌ 
வாழ்ந்தார்கள்‌ என்பதை இதன்மூலம்‌ உன்‌ வழிமரபினர்‌ அறிந்துகொள்வர்‌. நானே உங்கள்‌ 
கடவுளாகிய ஆண்டவர்‌! 

44. இவ்வாறு மோசே ஆண்டவரின்‌ விழாக்களின்‌ வரலாற்றை இஸ்ரயேல்‌ மக்களுக்கு எடுத்து 
ரைத்தார்‌. 


அதிகாரம்‌ 24. 


1. ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

2. எப்போதும்‌ குத்துவிளக்கு எரிந்துகொண்டிருக்க, தெளிவான ஒலிவ எண்ணெயை 
உன்னிடம்‌ கொண்டு வர இஸ்ரயேல்‌ மக்களுக்குக்‌ கட்டளையிட. 

3. சந்திப்புக்‌ கூடாரத்தில்‌ உடன்படிக்கைத்‌ திரைக்கு வெளியே, மாலைமுதல்‌ காலைவரை 
எப்போதும்‌ அது ஆண்டவருக்கு முன்‌ எரிந்துகொண்டிருக்க வேண்டும்‌. இது உங்கள்‌ 
வழி மரபினருக்கு என்றுமுள நியமம்‌ ஆகும்‌. 

4. ஆண்டவர்‌ திருமுன்‌ இருக்கும்‌ பசும்பொன்‌ குத்துவிளக்குத்‌ தண்டின்‌ மேலிருக்கிற 
கிளைவிளக்குகளை எப்போதும்‌ எரியவிட வேண்டும்‌. 

5.  இருபதுபடி அளவுள்ள மரக்காலில்‌ பத்தில்‌ இரண்டு பங்கு மிருதுவான மாவில்‌ செய்யப்பட்ட 
பன்னிரண்டூ அப்பங்களைச்‌ சுட்டூ, 

6. அவற்றை நீ ஆண்டவர்‌ திருமுன்‌ பசும்பொன்‌ மேசையில்‌ அடுக்குக்கு ஆறு வீதம்‌ இரண்டு 
அடுக்காக வைக்க வேண்டும்‌. 

7. அவற்றின்மேல்‌ வாசனைப்பொடி தூவ வேண்டும்‌: அது அப்பத்திற்கு மாற்றான நெருப்புப்பலி. 
8. இது என்றுமுள உடன்படிக்கை: இதை இஸ்ரயேல்‌ மக்களிடமிருந்து பெற்று, ஓய்வு 
நாள்தோறும்‌ ஆண்டவரின்‌ திருமுன்‌ அடுக்கி வைக்க வேண்டும்‌. 


36 


9, அது ஆரோனுக்கும்‌ அவன்‌ மைந்தர்க்கும்‌ உரியது. அதைத்‌ தூயகத்திலேயே உண்ண 
வேண்டும்‌. ஏனெனில்‌ அது தூயதின்‌ தூயது. ஆண்டவரின்‌ நெருப்புப்பலிகளில்‌ அது 
அவர்களுக்குச்‌ சேர வேண்டிய உரிமை ஆகும்‌. 

10. இஸ்ரயேல்‌ இனத்துப்‌ பெண்ணுக்கும்‌ எகிப்திய ஆணுக்கும்‌ மகனாகப்‌ பிறந்த ஒருவன்‌ 
இஸ்ரயேல்‌ மக்களோடு வந்திருந்தான்‌. அவனுக்கும்‌ இஸ்ரயேல்‌ ஆண்‌ ஒருவனுக்கும்‌ 
பாளையத்தில்‌ சண்டை ஏற்பட்டது. 

11. இஸ்ரயேல்‌ பெண்ணின்‌ மகன்‌ ஆண்டவரின்‌ திருப்பெயரை இகழ்ந்தான்‌: எனவே அவனை 
மோசேயிடம்‌ கொண்டுவந்தனர்‌. அவன்‌ தாயின்‌ பெயர்‌ செலோமித்து: அவள்‌ தாண்குலத்தைச்‌ 
சார்ந்த திப்ரியின்‌ மகள்‌. 


12. ஆண்டவரின்‌ திருவுளம்‌ அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படும்வரை அவனைக்‌ காவலில்‌ 
வைத்தனர்‌. 

13. அப்போது ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

14. இகழ்ந்தவனைக்‌ குடியிருப்பு எல்லைக்கு வெளியே கொண்டுசென்று அவனது 


பழிப்புரையைக்‌ கேட்டவர்களெல்லாரும்‌ தங்கள்‌ கைகளை அவன்‌ தலையில்‌ வைக்கட்டும்‌. 
பின்னர்‌ சபை அனைத்தும்‌ அவனைக்‌ கல்லெறிந்து கொல்ல வேண்டும்‌. 


15. எவராவது கடவுளை இகழ்ந்தால்‌, அவர்‌ தம்‌ பாவத்தைச்‌ சுமப்பார்‌ என்று இஸ்ரயேல்‌ 
மக்களிடம்‌ சொல்‌. 
16. ஆண்டவரின்‌ திருப்பெயரை இகழ்பவர்‌ கொலை செய்யப்படுவார்‌: சபையார்‌ 


கல்லாலெறிவர்‌. அன்னியரோ, நாட்டினரோ, யார்‌ எனினும்‌ திருப்பெயரை இகழ்கிறவர்‌ 
கொல்லப்படுவார்‌. 

17. மனிதரைக்‌ கொல்பவர்‌ கொலை செய்யப்படுவார்‌. 

18. விலங்குகளைக்‌ கொல்பவர்‌ விலங்குக்கு விலங்கு திரும்பக்‌ கொடுக்க வேண்டும்‌. 

19. தமக்கு அடுத்திருப்பவருக்குக்‌ காயம்‌ விளைவித்தால்‌, அவருக்கும்‌ அப்படியே செய்யப்படும்‌. 
20. முறிப்புக்கு முறிப்பு, கண்ணுக்குக்‌ கண்‌, பல்லுக்குப்‌ பல்‌: இதுபோன்றே காயம்‌ 
விளைவித்தவருக்கும்‌ செய்யப்படும்‌. 

21. விலங்கைக்‌ கொன்றால்‌ பதிலாகக்‌ கொடுக்க வேண்டும்‌: மனிதரைக்‌ கொன்றால்‌ கொலை 
செய்யப்பட வேண்டும்‌. 

22. அயலாருக்கும்‌, நாட்டினருக்கும்‌, ஒரேவிதமான நியாயம்‌ வழங்கவேண்டும்‌. ஏனெனில்‌, 
நானே உங்கள்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌! 

23. அப்படியே இறைவனை இகழ்ந்தோனைக்‌ குடியிருப்பு எல்லைக்கு வெளியே கொண்டு 
போய்‌ அவனைக்‌ கல்லாலெறியுமாறு மோசே கட்டளையிட்டார்‌. ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ 
கூறியபடி அவர்கள்‌ செய்தார்கள்‌. 


அதிகாரம்‌ 25. 


1. ஆண்டவர்‌ சீனாய்‌ மலையில்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

2. É இஸ்ரயேல்‌ மக்களிடம்‌ கூறவேண்டியது: நான்‌ உங்களுக்கு வழங்கும்‌ நாட்டில்‌ நீங்கள்‌ 
வந்து சேரும்போது, நாடு ஆண்டவருக்கென்று ஓய்வு நாளைக்‌ கொண்டாட வேண்டும்‌. 

3. ஆறு ஆண்டுகள்‌ வயலைப்‌ பயிரிட்டூத்‌ திராட்சைக்‌ கொடிகளைக்‌ கிளைநறுக்கி அவற்றின்‌ 
பலனைச்‌ சேர்ப்பாய்‌. 

4. ஏழாம்‌ ஆண்டு ஆண்டவருக்காக ஓய்ந்திருக்கும்‌ ஆண்டு, நிலத்துக்கும்‌ ஓய்வு வேண்டும்‌. 
வயலைப்‌ பயிரிடாமலும்‌, திராட்சைக்‌ கொடிகளைக்‌ கிளைநறுக்காமலும்‌ இருங்கள்‌. 

5. தானாய்‌ விளைந்த பயிரை அறுக்காமலும்‌, கிளை நறுக்காத திராட்சைச்‌ செடிகளிலிருந்து 
பழங்களைச்‌ சேர்க்காமலும்‌ இருக்க வேண்டும்‌. அது நிலத்துக்கு ஓய்வு ஆண்டு. 


6. உனக்கும்‌ உன்‌ பணியாளனுக்கும்‌, உன்‌ வேலைக்காரிக்கும்‌, உன்‌ கூலியாளுக்கும்‌, 
உன்னிடையே தங்கியிருக்கும்‌ அன்னியனுக்கும்‌ ஓய்வு நிலப்‌ பயிர்விளைச்சல்‌ 
உணவாயிருக்கட்டும்‌. 


7. வீட்டு விலங்குகளுக்கும்‌ உன்‌ நாட்டிலுள்ள காட்டு விலங்குகளுக்கும்‌ அவையே உணவு. 


37 


8. தொடர்ந்து வரும்‌ ஏழு ஓய்வு ஆண்டுகளை ஏழேழு ஆண்டுகளாக ஏழுமுறை 
எண்ணிக்கையிட்டு அவை நாற்பத்தொன்பது ஆண்டூகள்‌ ஆகும்‌. 

9. ஏழாம்‌ மாதம்‌ பத்தாம்‌ நாள்‌ எக்காள ஒலி எழட்டும்‌: பாவக்‌ கழுவாய்‌ நிறைவேற்றும்‌ அந்த 
நாளில்‌ உங்கள்‌ நாடெங்கும்‌ எக்காளம்‌ முழங்கச்செய்யுங்கள்‌. 

10. ஜம்பதாம்‌ ஆண்டைத்‌ தூயதாக்கி, நாட்டில்‌ வாழ்வோருக்கெல்லாம்‌ தன்னுரிமை 
அறிவியுங்கள்‌. அது உங்கள்‌ யூபிலி ஆண்டு அந்த ஆண்டில்‌ நீங்கள்‌ உங்கள்‌ நிலப்பகுதிக்கும்‌ 
உங்கள்‌ இனத்தாரிடமும்‌ திரும்ப வேண்டும்‌. 

11. ஜம்பதாம்‌ ஆண்டு உங்களுக்கு யூபிலி ஆண்டு: அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம்‌: தானாய்‌ 
விளைந்ததை அறுக்க வேண்டாம்‌: கிளைநறுக்காத திராட்சைச்‌ செடியினின்று கனி சேர்க்கவும்‌ 
வேண்டாம்‌. 

12. ஏனெனில்‌, அந்த ஆண்டு யூபிலி ஆண்டு: அது உங்களுக்குத்‌ தூயது. நிலத்தினின்று 
அவ்வப்போது கிடைக்கும்‌ பலனை உண்ணுங்கள்‌. 

13. அந்தயூபிலி ஆண்டில்‌ அவரவர்‌ தம்‌ காணியாட்சிக்குத்‌ திரும்பிச்‌ செல்லவேண்டும்‌. 

14. உங்களுக்குள்‌ ஒருவனுக்கு நிலத்தை விற்கவோ அவனிடத்தில்‌ வாங்கவோ 
செய்யும்பொழுது ஒருவரை ஒருவர்‌ ஏமாற்றாதிருங்கள்‌. 

15; யூபிலி ஆண்டிற்குப்‌ பின்‌, ஆண்டுகளைக்‌ கணக்கிட்டு அவற்றின்‌ எண்ணிக்கைக்கு ஏற்ப 
வாங்கலாம்‌. பயன்படுத்தும்‌ ஆண்டுகளுக்கு ஏற்ப அவன்‌ அதை உனக்கு விற்கவேண்டும்‌. 

16. பலனைப்‌ பயன்படுத்தும்‌ ஆண்டுகள்‌ எண்ணிக்கை மிகுந்திருந்தால்‌ விலையை உயர்த்த 
வேண்டும்‌: குறைந்திருந்தால்‌ விலையைக்‌ குறைக்க வேண்டும்‌. ஏனெனில்‌, பயனுள்ள 
ஆண்டுகளின்‌ எண்ணிக்கைக்கு ஏற்பவே அவன்‌ விற்கிறான்‌. 


17. உங்களுள்‌ எவரும்‌ தம்‌ இனத்தாரை ஏமாற்றலாகாது. கடவுளுக்கு அஞ்சி நடங்கள்‌! 
ஏனெனில்‌, நானே உங்கள்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌! 
18. கட்டளைப்படி நடங்கள்‌: என்‌ நியமங்களைக்‌ கடைப்பிடிப்பதில்‌ கவனமாயிருங்கள்‌, 


அப்போது நாட்டில்‌ நலமாய்க்‌ குடியிருப்பீர்கள்‌. 

19. நிலமும்‌ பலனைத்‌ தருவதனால்‌ வயிறார உண்டு பாதுகாப்புடன்‌ நாட்டில்‌ வாழ்வீர்கள்‌. 

20. விதைக்காமலும்‌ அறுவடை செய்யாமலும்‌ இருந்தால்‌ ஏழாம்‌ ஆண்டு எதனை உண்போம்‌? 
என்று கேட்பீர்களானால்‌, 

21. ஆறாம்‌ ஆண்டு, நிலம்‌ மூன்றாண்டுக்குரிய விளைச்சலைக்‌ கொடுக்குமாறு என்‌ ஆசியை 
அனுப்புவேன்‌. 

22. எட்டாம்‌ ஆண்டு விதை விதைத்து, ஒன்பதாம்‌ ஆண்டு விளைச்சல்‌ கிடைக்கும்வரை பழைய 
விளைச்சலையே உண்பீர்கள்‌. 

23. நிலத்தை அறுதியாய்‌ விற்றுவிட வேண்டாம்‌. ஏனெனில்‌ நிலம்‌ என்னுடையது. நீங்களோ 
என்னைப்‌ பொறுத்தவரையில்‌ அன்னியரும்‌ இரவற்குடிகளுமே. 

24. நீங்கள்‌ காணியாட்சியாய்க்‌ கொண்டுள்ள நாடு எங்கும்‌ வாய்ப்பு வழங்கப்படவேண்டும்‌. 


25; சகோதரருள்‌ ஒருவன்‌ ஏழ்மைக்கு உட்பட்டு, அவனுடைய சொத்தில்‌ எதையேனும்‌ 
விற்றால்‌, அவனுடைய முறைஉறவினனான மீட்பன்‌ வந்து, தன்‌ சகோதரன்‌ விற்றதை மீட்கட்டும்‌. 
26. மீட்க மீட்பன்‌ இல்லாதவனுக்கு பின்னர்‌ மீட்க வாய்ப்பும்‌ வசதியும்‌ ஏற்பட்டால்‌ 


கீழ்க்கண்டவாறு அவன்‌ மீட்பானாக: 

27. விற்ற ஆண்டிலிருந்து கணக்கிட்டு, அதற்கான தொகையைத்‌ தள்ளி, வாங்கினவனுக்கு 
மீதித்‌ தொகையைக்‌ கொடுத்து, மீண்டும்‌ தன்‌ நிலத்திற்குத்‌ திரும்பி வருவான்‌. 

28. திரும்பக்‌ கொடுக்க வாய்ப்பில்லாமற்போனால்‌, யூபிலி ஆண்டு மட்டும்‌, அது 
வாங்கினவனிடமே இருக்கும்‌. யூபிலி ஆண்டிலோ அவன்‌ தன்‌ நிலபுலங்களுக்குத்‌ திரும்பிவர 
அவனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும்‌. 

29. அரண்சூழ்‌ நகரில்‌ குடியிருக்கத்தக்க வீட்டைவிற்றால்‌, விற்றபிறகு மீட்பதற்கான கெடு 
ஓராண்டு: அதற்குள்‌ மீட்டுக்‌ கொள்ள வேண்டும்‌. 

30. ஓராண்டிற்குள்‌ மீட்கப்படவில்லையெனில்‌, அரண்சூழ்‌ நகரில்‌ உள்ள அந்த வீடு, 
வாங்கியவனுக்கும்‌ அவன்‌ வழிமரபினருக்கும்‌ என்றென்றும்‌ உரிமை ஆகிவிடும்‌. யூபிலி ஆண்டில்‌ 
அதைத்‌ திருப்ப முடியாது. 

31. அரணற்ற கிராமத்து வீடுகளோ நாட்டின்‌ வயல்‌ வெளிக்கு ஒப்பானவை. மீட்டெடுக்கலாம்‌: 
அல்லது யூபிலி ஆண்டில்‌ விற்றவனுக்கே திரும்பக்‌ கிடைக்கும்‌. 


38 


32. லேவியரின்‌ உடைமையான நகர வீடுகளை மீட்க என்றைக்கும்‌ அவர்களுக்கு உரிமை 
உண்டு. 

33. இஸ்ரயேல்‌ மக்கள்‌ நடுவில்‌ இருக்கும்‌ லேவியரின்‌ நகர இல்லங்கள்‌ அவர்களின்‌ உரிமை: 
அந்த உடைமைகள்‌ மீட்கப்படத்தக்கன. அவர்களுக்குச்‌ சொந்தமான விற்கப்பட்ட எந்த வீடும்‌ 
யூபிலி ஆண்டில்‌ திருப்பித்‌ தரப்படும்‌. 

34. நகர்களின்‌ பொதுநிலமான வயல்வெளிகளை விற்கலாகாது. ஏனெனில்‌, அது அவர்களுக்கு 
நிலையான உடைமையாகும்‌. 

35. சகோதரர்கள்‌ ஏழ்மைப்பட்டு இளைத்துப்போனால்‌, அவர்களுக்கு உதவு. அவர்கள்‌ 
அன்னியர்போலும்‌ விருந்தினர்‌ போலும்‌ உன்னோடு வாழட்டும்‌. 

36. அவர்களிடமிருந்து வட்டியோ இலாபமோ பெறவேண்டாம்‌. உன்‌ கடவுளுக்கு அஞ்சி நட: 
உன்‌ சகோதரர்கள்‌ உன்னோடு வாழட்டும்‌. 

37. அவர்களுக்கு உன்‌ பணத்தை வட்டிக்குக்‌ கொடாதே: உணவை அதிக விலைக்கு 
விற்காதே. 

38. உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்து, உங்கள்‌ கடவுளாய்‌ இருக்கும்படி 
கானான்‌ நாட்டைக்‌ கொடுத்த நானே உங்கள்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌! 


39. சகோதரர்‌ ஏழ்மைப்பட்டு உனக்கு விலையாகிப்‌ போனால்‌ அவர்களை அடிமைபோல்‌ 
நடத்த வேண்டாம்‌. 

40. அவர்‌ கூலியாள்போலும்‌ விருந்தினர்போலும்‌, உன்னோடு தங்கி யூபிலி ஆண்டுவரை 
உன்னிடத்தில்‌ பணியாற்றட்டும்‌. 

41. பின்னர்‌ அவரும்‌, அவர்தம்‌ பிள்ளைகளும்‌ விடுதலையாகித்‌ தங்கள்‌ இனத்திற்கும்‌, 
மூதாதையரின்‌ நிலபுலங்களிடத்திற்கும்‌ திரும்பிச்‌ செல்லட்டும்‌. 

42. எகிப்திலிருந்து அழைத்துவந்த இஸ்ரயேலராகிய அவர்கள்‌ என்‌ வேலைக்காரர்கள்‌: 


அவர்கள்‌ அடிமையாக விற்கப்படலாகாது. 

43. உன்‌ சகோதரரைக்‌ கொடுமையாய்‌ நடத்தாதே: உன்‌ கடவுளுக்கு அஞ்சி நட. 

44. உன்‌ அடிமைகள்‌, ஆணும்‌ பெண்ணும்‌, உன்னைச்‌ சுற்றிலும்‌ உள்ள வேற்றினத்தாரிடமிருந்து 
நீ அடிமைகளை விலைக்கு வாங்கலாம்‌. 

45. உங்களிடம்‌ தற்காலிகமாய்த்‌ தங்குகிற அன்னியரின்‌ பிள்ளைகளிலும்‌, உங்கள்‌ நாட்டில்‌ 
உங்களிடையே பிறந்திருக்கிற அவர்களுடைய இனத்தவரிலும்‌ உங்களுக்கு அடிமைகளை 
வாங்கி, உங்களுக்கு உடைமையாக்கிக்‌ கொள்ளலாம்‌. 

46. அவ்வடிமைகளை, உங்களுக்குப்‌ பின்னர்‌ உங்கள்‌ பிள்ளைகளுக்கும்‌ பிறப்புரிமையாக்கி, 
என்றும்‌ உரிமை கொண்டாடலாம்‌. ஆனால்‌ இஸ்ரயேல்‌ மக்களாகிய உங்கள்‌ சகோதரரைப்‌ 
பொறுத்தமட்டில்‌ எவரும்‌ மற்றவரைக்‌ கொடுமையாய்‌ நடத்த வேண்டாம்‌. 

47. அன்னியரோ உன்னிடம்‌ தற்காலிகமாகத்‌ தங்கியிருப்பபரோ, வசதியாக வாழும்போது, 
அவர்களிடம்‌ உள்ள உன்‌ சகோதரர்கள்‌ ஏழையாகி, அவர்களுக்கோ அவர்களின்‌ இனத்திற்கோ 
விலையாகிப்‌ போனால்‌, 


48. விலையாகிப்போன அவர்கள்‌ மீட்கப்பட வேண்டும்‌: அவர்கள்‌ உறவினருள்‌ ஒருவர்‌ 
அவர்களை மீட்கட்டும்‌. 
49. அவர்களுடைய தந்தையின்‌ சகோதரனோ, அவரின்‌ மகனோ, அவர்களின்‌ முறை 


உறவினனோ அவர்களை மீட்கட்டூும்‌: அல்லது வசதி ஏற்படும்போது அவர்கள்‌ தம்மைத்‌ தாமே 
மீட்டுக்‌ கொள்ளட்டும்‌. 

50. அவர்களது பணிக்காலத்தை அவர்களும்‌ அவர்களை வாங்கினவர்களும்‌ அவர்கள்‌ 
விலைப்பட்டுப்போன ஆண்டிலிருந்து யூபிலி ஆண்டுவரை கணக்கிட வேண்டும்‌. அவர்கள்‌ 
விடுதலை ஆவதற்கான விலை, கூலிக்காரன்‌ ஒருவனுக்கு அந்த ஆண்டுகளில்‌ கொடுக்கப்படும்‌ 
கூலியைப்‌ போலக்‌ கணக்கிடப்படவேண்டும்‌. 

51. ஆண்டுகள்‌ மிகுதியாய்‌ இருந்தால்‌, மிகுதியாகத்‌ திருப்பிக்‌ கொடுக்க வேண்டும்‌. 

52. யூபிலிக்கு சில ஆண்டுகள்‌ இருந்தால்‌, அவற்றைக்‌ கணக்கிட்டு அவற்றிற்கு ஏற்பச்‌ செலுத்த 
வேண்டும்‌. 

53. ஆண்டுதோறும்‌ கூலிக்கு அமர்த்தப்பட்டவனைப்‌ போல அவர்களைக்‌ கருத வேண்டும்‌. 
விலைக்கு வாங்கினவர்கள்‌ அவர்களைக்‌ கொடுமையாய்‌ நடத்த இடம்‌ கொடாதே. 

54. இவ்விதமாய்‌ அவர்கள்‌ மீட்கப்படாமல்‌ போனால்‌, யூபிலி ஆண்டில்‌ அவர்களும்‌ அவர்கள்‌ 


39 


பிள்ளைகளும்‌ விடுதலை பெறுவர்‌. 
55. ஏனெனில்‌, இஸ்ரயேல்‌ மக்கள்‌ என்‌ வேலைக்காரர்கள்‌: எகிப்திலிருந்து நான்‌ அழைத்து 
வந்த என்‌ வேலைகாரர்கள்‌. நானே உங்கள்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌! 


அதிகாரம்‌ 26. 


1. நீங்கள்‌ உங்களுக்கு எனச்‌ சிலைகளையும்‌ படிமங்களையும்‌ கல்தூண்களையும்‌ உருவாக்கிக்‌ 
கொள்ள வேண்டாம்‌. வணங்குவதற்கெனச்‌ கற்சிலைகளை நாட்டில்‌ நாட்ட வேண்டாம்‌. 
ஏனெனில்‌, நானே உங்கள்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌! 

2. ஓய்வுநாள்களைக்‌ கடைப்பிடித்து, என்‌ தூயகத்திற்கு அஞ்சி வாழ்வீர்களாக! நானே 
ஆண்டவர்‌! 

3. நீங்கள்‌ என்‌ நியமங்களைக்‌ கவனமாய்க்‌ கைக்கொண்டு, கட்டளைகளை நிறைவேற்றி 
அவற்றிற்கேற்ப நடந்தால்‌, 

4. ஏற்ற காலத்தில்‌ மழையை நான்‌ பெய்யச்‌ செய்வேன்‌. வயல்‌ தன்‌ பலன்களைத்‌ தரும்‌: 
நிலத்தின்‌ மரங்கள்‌ தங்கள்‌ கனிகளைத்‌ தரும்‌. 

5. கதிர்‌ அறுப்பு திராட்சைப்படி அறுவடைவரை இருக்கும்‌. பழ அறுவடை பயிர்‌ விதைப்புவரை 
வரும்‌: நீங்கள்‌ விரும்புவனவற்றை உண்டு நாட்டில்‌ நலமாய்‌ வாழ்வீர்கள்‌. 

6. நாட்டிற்கு அமைதி அருள்வேன்‌. அச்சுறுத்துவாரின்றிப்‌ படூத்துக்கொள்வீர்கள்‌. நாட்டில்‌ 
இராதபடி கொடிய விலங்குகளை ஒழிப்பேன்‌. வாள்‌ உங்கள்‌ நாட்டில்‌ உலவுவதில்லை. 

7. உங்கள்‌ எதிரிகளைத்‌ துரத்தியடிப்பீர்கள்‌: அவர்கள்‌ உங்கள்‌ வாளால்‌ வெட்டுண்டு வீழ்வர்‌. 

8. உங்களில்‌ ஜந்து பேர்‌ நூறுபேரையும்‌, நூறுபேர்‌ பதினாயிரம்‌ பேரையும்‌ துரத்துவீர்கள்‌: 
உங்கள்‌ எதிரிகள்‌ உங்கள்‌ முன்வாளால்‌ வெட்டுண்டு அழிவர்‌. 

9. நான்‌ உங்களுக்குக்‌ கருணைக்கண்‌ காட்டி, உங்களைப்‌ பலுகவும்‌ பெருகவும்‌ செய்து, 
உங்களிடமிருந்தும்‌ என்‌ உடன்படிக்கையை நிலைப்படூத்துவேன்‌. 

10. சென்ற ஆண்டின்‌ பழைய தானியத்தை உண்பீர்கள்‌: புதிய தானியத்தின்‌ வருகையால்‌ 
பழையது விலக்கப்படும்‌. 

11. உறைவிடத்தை உங்கள்‌ நடுவில்‌ நிறுவுவேன்‌. நான்‌ உங்களை வெறுப்பதில்லை. 

12. உங்கள்‌ நடூவே நான்‌ உலவுவேன்‌. நானே உங்கள்‌ கடவுள்‌! நீங்கள்‌ என்‌ மக்கள்‌! 

13. நீங்கள்‌ எகிப்தியருக்கு அடிமைகளாய்‌ இராதபடிக்கு நான்‌ உங்களை அவர்கள்‌ 
நாட்டிலிருந்து புறப்படச்செய்தேன்‌. உங்கள்‌ நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து 
நடக்கப்பண்ணின உங்கள்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌ நானே! 

14. நீங்கள்‌ என்‌ சொல்லைக்‌ கேளாமல்‌, கட்டளைக்கு ஏற்ப நடக்காமல்‌, 


15. நியமங்களைத்‌ தள்ளிவிட்டு, நீங்கள்‌ என்‌ கட்டளைகளை வெறுத்து, சட்டங்களை 
நிறைவேற்றாமல்‌, என்‌ உடன்படிக்கையை முறித்துவிட்டால்‌, 
16. திகிலையும்‌ என்புருக்கி நோயையும்‌ காய்ச்சலையும்‌ வரப்பண்ணுவேன்‌. அவை உங்கள்‌ 


கண்களைப்‌ பூக்கச்செய்து உயிரை உறிஞ்சும்‌. நீங்கள்‌ பயனில்லாமல்‌ விதைவிதைப்பீர்கள்‌: 
எதிரிகள்‌ பலனைத்‌ தின்பார்கள்‌. 

17. உங்கள்‌ எதிரிகள்‌ முன்னிலையில்‌ முறியடிக்கப்படுமாறு எனது முகத்தை உங்களுக்கு 
எதிராகத்‌ திருப்புவேன்‌. உங்கள்‌ பகைவர்‌ உங்களை ஆள்வர்‌. யாரும்‌ துரத்தாமலே நீங்கள்‌ 
ஓடுவீர்கள்‌. 

18. இதன்‌ பின்னரும்‌ நீங்கள்‌ என்‌ சொல்லைக்‌ கேட்கவில்லையெனில்‌, நான்‌ உங்கள்‌ 
பாவங்களுக்கு ஏற்ப ஏழு மடங்கு உங்களைத்‌ தண்டிப்பேன்‌. 

19. உங்கள்‌ முரட்டுப்‌ பெருமையை அழித்து வானத்தை இரும்பைப்‌ போன்றும்‌ நிலத்தை 
வெண்கலத்தைப்போன்றும்‌ இறுகச்‌ செய்வேன்‌. 


20. உங்கள்‌ ஆற்றல்‌ வீணாகச்‌ செலவழியும்‌: நாடு தன்பலனையும்‌, நிலத்தின்‌ மரங்கள்‌ 
கனிகளையும்‌ கொடா. 
21. நீங்கள்‌ என்‌ சொல்லைக்‌ கேட்க மனமற்று, எனக்கு எதிராகச்‌ செயல்பட்டால்‌ உங்கள்‌ 


தவறுகளுக்குத்‌ தக்க, ஏழு மடங்கு துன்பத்தை உங்கள்‌ மீது வரச்செய்வேன்‌. 


40 


22. உங்களுக்குள்‌ காட்டு விலங்குகளை வரவிடுவேன்‌. அவை உங்கள்‌ பிள்ளைகளை அழிக்கும்‌. 
உங்கள்‌ ஆடுமாடுகளை அழித்து, உங்களைக்‌ குறைந்துபோகச்‌ செய்யும்‌. உங்கள்‌ பாதைகள்‌ 
பயன்படுத்துவோரில்லாமல்‌ பாழாகும்‌. 

23. அப்படியும்‌, இந்தத்‌ தண்டனையால்‌ திருந்தாமல்‌, எனக்கு எதிராக நீங்கள்‌ நடந்தால்‌, 

24. நான்‌ உங்களுக்கு எதிராக நின்று, உங்கள்‌ பாவங்களுக்கு ஏற்ப ஏழு மடங்கு தண்டனை 
வரச்செய்வேன்‌. 

25. உடன்படிக்கையின்‌ நீதியை நிலைநாட்டி, பழிக்குப்‌ பழிவாங்கும்‌ வாளை வரச்செய்வேன்‌. 
உங்கள்‌ நகர்களுக்குள்‌ நீங்கள்‌ வந்த பின்னர்‌ உங்களுக்குள்‌ கொள்ளை நோயை வரச்செய்வேன்‌: 
எதிரிகளிடம்‌ உங்களைக்‌ கையளிப்பேன்‌. 

26. உணவு என்னும்‌ ஆதரவை உங்களிடமிருந்து அகற்றிவிடுவேன்‌. பத்துப்பெண்கள்‌ ஒரே 
அடுப்பில்‌ அப்பம்‌ சுட்டு அதைச்‌ சமநிறையாகப்‌ பங்கிட்டுப்‌ கொடுப்பர்‌. நீங்கள்‌ உண்டும்‌ 
நிறைவடையமாட்டீர்கள்‌. 

27. இதற்குப்பின்னும்‌, நீங்கள்‌ என்‌ சொல்லுக்குக்‌ கீழ்ப்படியவில்லை எனில்‌, 

28. நான்‌ பெரும்‌ கோபம்‌ கொண்டு உங்களை எதிர்த்து உங்கள்‌ குற்றங்களுக்காக ஏழுமடங்கு 
தண்டிப்பேன்‌. 

29. உங்கள்‌ புதல்வர்களின்‌ சதையையும்‌ புதல்வியரின்‌ சதையையும்‌ தின்பீர்கள்‌. 

30. நான்‌ தொழுகை மேடுகளையும்‌ தூபபீடங்களையும்‌ தகர்த்து, உங்கள்‌ சடலங்களை 
உயிரற்ற தெய்வச்‌ சிலைகள்மீது விழச்‌ செய்வேன்‌. என்‌ உள்ளம்‌ உங்களை வெறுக்கும்‌. 

31. உங்கள்‌ நகர்கள்‌ பாலை நிலமும்‌, உங்கள்‌ புனித இடங்கள்‌ பாழ்நிலமும்‌ ஆகும்‌. உங்கள்‌ 
பலிகளின்‌ நறுமணம்‌ எனக்கு உவப்பாய்‌ இராது. 

32. உங்கள்‌ எதிரிகளே அதிர்ச்சி அடையும்‌ வகையில்‌ அவர்கள்‌ குடியிருக்கும்‌ உங்கள்‌ 
நாட்டைப்‌ பாழாக்குவேன்‌. 

33. உங்களை உலக மக்களுக்குள்ளே சிதறடித்து, உங்களை உருவின வாளால்‌ துரத்துவேன்‌. 
உங்கள்‌ நாடு பாழ்நிலமும்‌ உங்கள்‌ நகர்‌ பாலை நிலமும்‌ ஆகும்‌. 

34. நாடு பாழாய்க்‌ கிடக்கும்‌. அப்போது அது தன்‌ ஓய்வாண்டுகளை மகிழ்ச்சியாய்‌ 
அனுபவிக்கும்‌. அது ஓய்வடைந்து தன்‌ ஓய்வை அனுபவித்து முடிக்கும்‌. அப்போது நீங்கள்‌ 
எதிரிகளின்‌ நாட்டில்‌ இருப்பீர்கள்‌. 

35. நீங்கள்‌ குடியிருந்தபோது அது ஓய்வாண்டுகளிலே ஓய்வற்று இருந்தபடியால்‌, அது 
பாழாய்க்‌ கிடக்கும்‌ காலங்களில்‌ ஓய்வாயிருக்கும்‌. 

36. உங்கள்‌ எதிரிகளின்‌ நாட்டில்‌ உங்களுள்‌ எஞ்சியிருப்போரின்‌ உள்ளத்தில்‌ நான்‌ சோர்வை 
ஏற்படுத்துவேன்‌. காற்றில்‌ பறக்கும்‌ இலையின்‌ ஓசைகூட அவர்களை அச்சுறுத்தும்‌. வாளுக்குத்‌ 
தப்பியோடுவதுபோல ஓடி, யாரும்‌ துரத்தாமலேயே விழுவார்கள்‌. 

2T வாளால்‌ துரத்தப்படுவதுபோல யாரும்‌ துரத்தாமலேயே ஒருவர்மேல்‌ ஒருவர்‌ இடறி 
விழுவார்கள்‌. உங்கள்‌ எதிரிகளுக்கு முன்‌ உங்களால்‌ நிற்கவும்‌ இயலாது. 

36. வேற்றினத்தாரிடையே அழிந்து போவீர்கள்‌. உங்கள்‌ எதிரிகளின்‌ நாடு உங்களை 
விழுங்கும்‌. 

39. உங்களுள்‌ எஞ்சியிருப்போர்‌ எதிரிகளின்‌ நாடுகளில்‌ தங்கள்‌ குற்றங்களாலும்‌ தங்கள்‌ 
மூதாதையரின்‌ குற்றங்களாலும்‌ சோர்வுற்று 


40. எனக்கு எதிராக அவர்கள்‌ செய்த குற்றங்களும்‌, அவர்கள்‌ மூதாதையர்‌ செய்த 
குற்றங்களும்‌, 
41. நான்‌ அவர்களுக்கு எதிராகமாறி அவர்களை அவர்களின்‌ எதிரிகளின்‌ நாட்டிற்கு 


அனுப்பச்செய்தன. அதனை அவர்கள்‌ அறிக்கையிட்டு, அப்போது அவர்கள்‌ விருத்தசேதனம்‌ அற்ற 
இதயத்தைத்‌ தாழ்த்தி, குற்றத்திற்குக்‌ கழுவாய்‌ தேடினால்‌, 

42. நான்‌ யாக்கோபுடன்‌ செய்த உடன்படிக்கையையும்‌, ஈசாக்குடன்‌ செய்த 
உடன்படிக்கையையும்‌, ஆபிரகாமுடன்‌ செய்த உடன்படிக்கையையும்‌ நினைவு கூர்வேன்‌: 
நாட்டையும்‌ நினைவுகூர்வேன்‌. 

43. அவர்களின்‌ செயலால்‌ வெறுமையாய்‌ விடப்பட்டு, பாழாய்ப்போன நிலம்‌ தனது 
ஓய்வாண்டுகளை நிறைவாய்‌ அனுபவிக்கும்‌: என்‌ கட்டளைகளை ஏற்காததாலும்‌ நியமங்களை 
வெறுத்ததாலும்‌ தங்கள்‌ தங்கள்‌ குற்றங்களுக்கு அவர்கள்‌ கழுவாய்‌ தேடுவர்‌. 


41 


44. ஆயினும்‌, அவர்கள்‌ தங்கள்‌ எதிரிகளின்‌ நாட்டில்‌ இருக்கும்பொழுது, என்‌ உடன்படிக்கை 
பொருளற்றதாகி விடுமாறு நான்‌ அவர்களை முற்றிலும்‌ அழிக்கவோ புறக்கணிக்கவோ மாட்டேன்‌. 
ஏனெனில்‌, நானே அவர்களின்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌! 

45. நான்‌ அவர்களுடைய கடவுளாகிய வேற்றினத்தார்‌ கண்முன்னே எகிப்திலிருந்து 
அவர்களின்‌ மூதாதையரை அழைத்து வந்து அவர்களோடு செய்துகொண்ட உடன்படிக்கையை 
அவர்களுக்காக நினைவுகூர்வேன்‌, நானே ஆண்டவர்‌ . 

46. ஆண்டவர்‌ சீனாய்‌ மலையில்‌ மோசேயின்‌ மூலம்‌ அவருக்கும்‌ இஸ்ரயேலருக்கும்‌ இடையில்‌ 
ஏற்படுத்திக்கொண்ட நியமங்களும்‌ நெறிமுறைச்‌ சட்டங்களும்‌ இவையே! 


அதிகாரம்‌ 27. 


1. ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

2. நீ இஸ்ரயேல்‌ மக்களிடம்‌ கூறவேண்டியது: ஒருவர்‌ யாரையேனும்‌ பொருத்தனையாகச்‌ 
செலுத்தத்‌ திட்டமிட்டிருந்தால்‌ அவர்கள்‌ உன்‌ மதிப்பின்படி ஆண்டவருக்கு உரியவர்‌. 

இருபது வயதிலிருந்து அறுபது வயதுக்கு உட்பட்ட ஆண்மகனுக்குத்‌ திருக்கோவில்‌ 
அளவையின்படி அறுநூறு கிராம்‌ வெள்ளி: 

4. பெண்ணாய்‌ இருந்தால்‌ முன்னூற்றைம்பது கிராம்‌. 

5. gig வயது முதல்‌ இருபது வயது வரையுள்ள ஆண்பிள்ளைக்கு இருநூற்று முப்பது கிராம்‌ 
பெண்‌ பிள்ளைக்கு நூற்றுப்‌ பதினைந்து கிராம்‌ 

6. ஒரு மாதம்‌ முதல்‌ ஜந்து வயதுக்கு உட்பட்ட ஆண்பிள்ளைக்கு அறுபது கிராம்‌ வெள்ளி: 
பெண்பிள்ளைக்கு முப்பத்தைந்து கிராம்‌ வெள்ளி, 

7. அறுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவரை நூற்று எழுபது கிராம்‌ வெள்ளியாகவும்‌ மூதாட்டியை 
நூற்றுப்‌ பதினைந்து கிராம்‌ வெள்ளியாகவும்‌ மதிப்பிட வேண்டும்‌. 

8. தம்‌ மதிப்பைச்‌ செலுத்த வாய்ப்பற்ற ஏழை எனில்‌, குரு முன்னிலையில்‌ அவர்‌ வந்து நிற்க, 
பொருத்தனை செய்தவரின்‌ நிதி நிலைக்கு ஏற்பக்‌ குரு அவரை மதிப்பிடவேண்டும்‌. 

9. ஆண்டவருக்குக்‌ காணிக்கையாக பொருத்தனை செய்தது விலங்கு எனில்‌, அது 
ஆண்டவருக்கெனப்‌ பிரித்துவைக்கப்பட்டது ஆகும்‌. 

10. அது மாற்றத்‌ தகுந்தது அன்று. நல்லதுக்குப்‌ பதில்‌ கெட்டதையும்‌ கெட்டதுக்குப்‌ பதில்‌ 
நல்லதையும்‌ கொடுக்கலாகாது. ஒரு விலங்குக்குப்‌ பதிலாக வேறொரு விலங்கைக்‌ கொடுக்க 
விரும்பினால்‌, அவை இரண்டும்‌ ஆண்டவருக்கெனப்‌ பிரித்துவைக்கப்பட்டவை ஆகும்‌. 

11. அது பலியீடத்‌ தகுதியற்ற தீட்டான விலங்கு எனில்‌, அதைக்‌ குருமுன்‌ கொண்டுவந்து 
நிறுத்தவேண்டும்‌. 

12. குரு அதன்‌ தரத்தின்‌ உயர்வு, தாழ்வை மதிப்பிடுவான்‌. அவன்‌ மதிப்பிடுவதே அதன்‌ மதிப்பு 
ஆகும்‌. 

13. அதனை மீட்க விரும்பினால்‌, மதிப்புப்‌ பணத்துடன்‌ ஐந்தில்‌ ஒரு பங்கை மிகுதியாகச்‌ 
செலுத்தவேண்டும்‌. 

14. ஒருவர்‌ நேர்ச்சையாகத்‌ தன்‌ இல்லத்தை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டால்‌, குரு 
அதன்‌ தரத்தின்‌ உயர்வு, தாழ்வை மதிப்பிடுவான்‌. அவன்‌ மதிப்பீடே அதன்‌ மதிப்பு ஆகும்‌. 

15. அதன்‌ உடைமையாளர்‌ அந்த வீட்டை மீட்க விரும்பினால்‌, மதிப்புப்‌ பணத்துடன்‌ ஐந்தில்‌ 
ஒருபங்கை மிகுதியாகச்‌ செலுத்த வேண்டும்‌. அது மீண்டும்‌ அவருடையது ஆகும்‌. 

16. ஒருவர்‌ தன்‌ குடும்ப நிலத்தின்‌ பகுதியை நேர்ந்துகொண்டால்‌, அதன்‌ மதிப்பு 
விதைப்பாட்டிற்கேற்ப இருக்க வேண்டும்‌. ஒரு கலம்‌ பார்லி விதைப்பாடூள்ள வயல்‌ அறுநூறு 
கிராம்‌ வெள்ளி ஆகும்‌. 

17. யூபிலி ஆண்டில்‌ தம்‌ வயலை நேர்ச்சை செய்தால்‌, நீ மதிக்கிறபடியே அதன்‌ மதிப்பு 
இருக்கும்‌. 

18. யூபிலி ஆண்டுக்குப்‌ பின்னர்‌ அதை நேர்ந்துகொண்டால்‌, அடுத்த யூபிலி ஆண்டுவரை 
எஞ்சியுள்ள ஆண்டுகளுக்கு ஏற்ப, அதன்‌ மதிப்பு குருவினால்‌ கணக்கிடப்பட்டு, அதன்‌ உண்மை 
மதிப்பிலிருந்து குறைக்கப்படும்‌. 


42 


19. வயலை நேர்ச்சையாகச்‌ செலுத்தினவர்‌ அதை மீட்க விரும்பினால்‌, மதிப்புப்‌ பணத்துடன்‌ 
ஐந்தில்‌ ஒரு பங்கைக்‌ கூட்டிக்‌ கொடுக்க அது அவருடையது ஆகும்‌. 

20. வயலை மீட்காமல்‌, அதை வேறொருவருக்கு விற்றால்‌, அதனை மீட்க இயலாது. 

21. அது யூபிலி ஆண்டில்‌ விடுவிக்கப்படும்போது, ஆண்டவருக்கென நேர்ந்துகொள்ளப்பட்ட 
நிலமாகக்‌ கருதப்படும்‌: அது குருவின்‌ உடைமை ஆகும்‌. 

22. ஒருவர்‌, தன்‌ குடும்பச்‌ சொத்து அல்லாத ஒது வயலை வாங்கி அதை ஆண்டவருக்கென 
நேர்ச்யாகச்‌ செலுத்தினால்‌, 

23. யூபிலி ஆண்டு மட்டும்‌ அதற்குண்டான மதிப்பிற்கேற்ப, அதன்‌ விலை குருவினால்‌ 
கணக்கிடப்படும்‌. அந்த மதிப்பு அன்றே ஆண்டவருக்கு நேர்ச்சையாகச்‌ செலுத்தப்படும்‌. 

24.  எவரிடமிருந்து அந்த வயலை வாங்கினாரோ, அவருக்கு யூபிலி ஆண்டில்‌ அது திருப்பிக்‌ 
கொடுக்கப்படும்‌. 

25. மதிப்பீடுகள்‌ அனைத்தும்‌ தூயகத்துச்‌ செக்கேலின்படி கணக்கிட வேண்டும்‌. ஒரு 
செக்கேல்‌ என்பது பதினொன்றரை கிராம்‌. 

26. தலையீற்று ஆண்டவருடையது. அதனை நேர்ச்சையாக்க வேண்டாம்‌: ஏனெனில்‌ அது, 
மாடோ ஆடோ, ஆண்டவருக்கு உரியதே. 

27. தீட்டான கால்நடையின்‌ முதற்பிறப்பு எனில்‌, அதன்‌ மதிப்பினால்‌ அதனை மீட்டு, 
அதனுடன்‌ மீண்டும்‌ ஐந்திலொரு பங்கைக்‌ கூட்டிக்கொடுக்க வேண்டும்‌. மீட்கப்படாவிடில்‌ அதன்‌ 
மதிப்பிற்கேற்ப அதனை விற்றுவிடலாம்‌. 

28. ஒருவர்‌ காணிக்கையாகச்‌ செலுதிய தனக்குரிய மனிதரையும்‌, விலங்கையும்‌, குடும்ப 
நிலத்தையும்‌ ஆண்டவருக்கென நேர்ந்துவிட்டால்‌, அவற்றுள்‌ எதையும்‌ விற்கவோ, மீட்டூக்‌ 
கொள்ளவோ வேண்டாம்‌. நேர்ச்சை அனைத்தும்‌ ஆண்டவருக்கே முற்றிலுமாகப்‌ பிரித்து 
வைக்கப்பட்டன. 

29. சபிக்கப்பட்ட எவரும்‌ மீட்கப்படலாகாது. அவர்‌ கொல்லப்படவேண்டும்‌. 

30. நிலத்தின்‌ தானியங்களிலும்‌, மரங்களின்‌ கனிகளிலும்‌ பத்திலொன்று ஆண்டவருக்குரியது. 
அது ஆண்டவருக்கெனப்‌ பிரித்து வைக்கப்பட வேண்டியதே. 

31. அவற்றில்‌ எதையேனும்‌ மீட்க விரும்பினால்‌, அதன்‌ மதிப்போடு ஐந்தில்‌ ஒரு பங்கைக்‌ 
கூடச்செலுத்த வேண்டும்‌. 

22. மேய்ச்சலுக்கு உட்பட்ட ஆடு மாடுகளின்‌ பத்திலொன்று ஆண்டவர்க்கெனப்‌ பிரித்து 
வைக்கப்பட வேண்டும்‌. 

33. எது உயர்ந்தது, எது தாழ்ந்தது எனப்‌ பார்க்க வேண்டாம்‌. அதை மாற்றவும்‌ வேண்டாம்‌: 
மாற்றினால்‌ அவை இரண்டும்‌ ஆண்டவருக்கெனப்‌ பிரித்து வைக்கப்பட வேண்டாம்‌. அவை 
மீட்கப்படலாகா. 

34. இஸ்ரயேலருக்குக்‌ கூறும்படியாக ஆண்டவர்‌ மோசேக்கு சீனாய்‌ மலையில்‌ வழங்கிய 
கட்டளைகள்‌ இவையே. 


